22 
பத்தாம்‌ வகுப்பு புதிய தமிழ்‌ புத்தகம்‌ 


631 வினா விடை 


மின்னல்‌. வேக. கிக்‌ 4 a 


tps://t.me/joinchat/OgtzmQxvzOtvPwMhKaEcO 


ht 
Join uson த 
Telegram (அல்லது) 


x https://t.me/minnalvegakanitham 


search "’minnalvegakanitham?” in Telegram 


டிஎன்பிஎஸ்சி குரூப்‌ 4, வீஏஓ பொருத்தவரை பத்தாம்‌ வகுப்பு தமிழ்‌ புத்தகத்தில்‌ 
இருந்து 25 வினாக்கள்‌ கேட்கப்படுகின்றன எனவே இதனை கருத்தில்‌ கொண்டு 
இந்த 631 வினா விடை உருவாக்கப்பட்டுள்ளது இது உங்களுக்கு மிகவும்‌ 
பயனுள்ளதாக இருக்கும்‌ 


அமுதஊற்று 


1. அன்னை மொழியே எனும்‌ கவிதையை எழுதியவர்‌ யார்‌ ? 

தாவா: பாவலரேறு பெருஞ்சித்திரனார்‌ 

2. "அன்னை மொழியே! அழகார்ந்த செந்தமிழே"எனும்‌ வரிகளை இயற்றியவர்‌ 
யார்‌ 


Aner: பாவலரேறு பெருஞ்சித்திரனார்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


Page 1 


ற மின்னல்‌. வேக- கிக்‌ ல ௧. 
கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 

3. "தென்னன்‌ மகளே! திருக்குறளின்‌ மாண்புகழே।!'-இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ 

எது? 


Answer: கனிச்சாறு 


4. "உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை எந்தமிழ்நா எவ்வாறு எடுத்தே 


உரைவிரிக்கும்‌?"-இவ்வரிகளை எழுதியவர்‌ யார்‌ 

Aner: பாவலரேறு பெருஞ்சித்திரனார்‌ 

5. "சாகும்போதும்‌ தமிழ்படித்துச்‌ சாகவேண்டும்‌- என்றன்‌ சாம்பலும்‌ தமிழ்மணந்து 
வேகவேண்டும்‌'- இவ்வரிகளை கூறியவர்‌ யார்‌? 

கவள: சச்சிதானந்தன்‌ 

6. பாவலரேறு பெருஞ்சித்திரனார்‌ எந்தக்‌ இதழ்களின்‌ வாயிலாக தமிழ்‌ உணர்வை 
உலகெங்கும்‌ பரப்பினார்‌? 

தாவா: தென்மொழி தமிழ்ச்சிட்டு 

7. பெருஞ்சித்திரனாரின்‌ இயற்பெயர்‌ என்ன 

தாவா: துரை.மாணிக்கம்‌ 

8. பெருஞ்சித்திரனார்‌ எழுதிய நூல்கள்‌ என்னென்ன? 

தாவா: உலகியல்‌ நூறு, பாவியக்கொத்து, நூறாசிரியம்‌, கனிச்சாறு, எண்சுவை 
எண்பது ,மகபுகுவஞ்சி, பள்ளிப்‌ பறவைகள்‌, திருக்குறள்‌ மெய்ப்பொருளுரை 

9. தமிழ்‌ சொல்‌ வளம்‌ எனும்‌ உரைநடையை எழுதியவர்‌ யார்‌? 

Aner: தேவநேயப்பாவணர்‌ 

10. "நாடும்‌ மொழியும்‌ நமது இரு கண்கள்‌" எனக்‌ கூறியவர்‌ யார்‌ 


கவள: மகாகவி பாரதியார்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


2 


அதை மின்னல்‌. வேக-கித.ம்‌ ல க்‌ 
பீ... 


11. "தமிழில்‌ மட்டும்‌ பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக 


கருதப்படும்‌ சொற்கள்‌ மட்டுமன்றி தெலுங்கு, கன்னடம்‌ முதலிய பிற திராவிட 
மொழிகளுக்குரியனவாகக்‌ கருதப்படும்‌ சொற்களும்‌ தமிழில்‌ உள" எனக்‌ 
கூறியவர்‌ யார்‌? 

நாணு: கால்டுவெல்‌ 

12. திராவிட மொழிகளின்‌ ஒப்பியல்‌ இலக்கணம்‌ என்ற நூலை எழுதியவர்‌ யார்‌ 
நாண: கால்டுவெல்‌ 

13. நெல்‌, கேழ்வரகு முதலியவற்றின்‌ அடி எவ்வாறு குறிக்கப்படும்‌ 

Answer: தாள்‌ 

14. கீரை, வாழை முதலியவற்றின்‌ அடி எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Answer: தண்டு 

15. நெட்டி, மிளகாய்ச்‌ செடி முதலியவற்றின்‌ அடி அவ்வாறு அழைக்கப்படும்‌ 
காவ: கோல்‌ 

16. குத்துச்செடி, புதர்‌ முதலியவற்றின்‌ அடி எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Answer: தூறு 

17. கம்பு, சோளம்‌ முதலியவற்றின்‌ அடி எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

காவா: தட்டு அல்லது தட்டை 

18. கரும்பின்‌ அடியை குறிக்கப்‌ பயன்படும்‌ சொல்‌ எது 

Answer: கழி 

19. மூங்கிலின்‌ அடி எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Answer: கழை 

20. புளி மற்றும்‌ வேம்பு முதலியவற்றின்‌ அடி எவ்வாறு அழைக்கப்படும்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02204 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


21. அடிமரத்தினின்று பிரியும்‌ மாபெரும்‌ கிளை பிரிவிற்கு பெயர்‌ என்ன? 


Answer: அடி 


Answer: கவை 

22. கவையின்‌ பிரிவு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
தாகு: கொம்பு அல்லது கொப்பு 

23. கொம்பின்‌ பிரிவு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Aner: கிளை 

24. கிளையின்‌ பிரிவு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Answer: சினை 

25. சினையின்‌ பிரிவு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Aner: போத்து 

26. போத்தின்‌ பிரிவு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Answer: குச்சு 

27. குச்சியின்‌ பிரிவு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
கவள: இணுக்கு 

28. காய்ந்த குச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது 
Ane: சுள்ளி 

29. காய்ந்த சிறுகிளையின்‌ பெயர்‌ என்ன 

Aner: விறகு 

30. காய்ந்த கழியின்‌ பெயர்‌ என்ன 

காவா: வெங்கழி 

31. காய்ந்த கொம்பும்‌ கவையும்‌ அடியும்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


022௦41 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


Answer: கட்டை 

32. புளி வேம்பு முதலியவற்றின்‌ இலையின்‌ பெயர்‌ என்ன 

Answer: இலை 

33. நெல்‌, புல்‌ முதலியவற்றின்‌ இலை எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Answer: தாள்‌ 

34. சோளம்‌, கரும்பு முதலியவற்றைறின்‌ இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது 
Answer: தோகை 

35. தென்னை மற்றும்‌ பனை முதலியவற்றின்‌ இலை எவ்வாறு 
அழைக்கப்படுகிறது 

Answer: ஓலை 

36. காய்ந்த தாளும்‌ தோகையும்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Answer: சண்டூ 

37. காய்ந்த இலையின்‌ வேறு பெயர்‌ என்ன 

Answer: சருகு 

38. நெல்‌, புல்‌ முதலியவற்றின்‌ கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
தா: துளிர்‌ அல்லது தளிர்‌ 

39. புளி,வேம்பு முதலியவற்றின்‌ கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படும்‌? 
தாகு": முறி அல்லது கொழுந்து 

40. சோளம்‌ கரும்பு தென்னை பனை முதலியவற்றின்‌ கொழுந்து எவ்வாறு 
அழைக்கப்படும்‌ 

Answer: குருத்து 


41. கரும்பின்‌ நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்‌? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


PageD 


ஆ 10/707272- வெக- கிசும்‌ ல்‌ 2 
ஏ. 


காவா: கொழுந்தாடை 


42. பூவின்‌ தோற்றநிலை எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Answer: அரும்பு 

43. பூ விரியத்‌ தொடங்கும்‌ நிலைக்கு என்ன பெயர்‌ 

Answer: போது 

44. பூவின்‌ மலர்ந்த நிலை பெயர்‌ என்ன 

Answer: மலர்‌ அல்லது அலர்‌ 

45. மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை எவ்வாறு குறிக்கப்படும்‌ 
Answer: வீ 

46. பூ வாடிய நிலைக்கு பெயரென்ன 

காவள: செம்மல்‌ 

47. சொல்‌ ஆராய்ச்சியில்‌ பாவாணரும்‌ வியந்த பெருமகனார்‌ யார்‌? 
தாகா: தமிழ்த்திரு. இரா.இளங்குமரனார்‌ 

48. தமிழ்‌ தென்றல்‌ என அழைக்கப்பட்டவர்‌ யார்‌ 

we: திரு விக 

49. இமைகளை மூடியபடி தமிழில்‌ எழுதும்‌ ஆற்றல்‌ கொண்டவர்‌ யார்‌ 
து: திரு.வி.க 

50. விழிகளை இழக்க நேரிட்டால்‌ கூட தாய்த்தமிழ்‌ இழந்துவிடக்‌ கூடாது என திரு 
வி.க போல்‌ எழுதும்‌ ஆற்றலை கற்றுக்‌ கொண்டவர்‌ யார்‌ 

தாகா: தமிழ்த்திரு. இரா.இளங்குமரனார்‌ 

51. தமிழ்த்திரு. இரா.இளங்குமரனார்‌ இயற்றிய நூல்கள்‌ என்னென்ன? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


PageO 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


தாவா: இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம்‌ தனித்தமிழ்‌ இயக்கம்‌ , பாவாணர்‌ 
வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம்‌ உறை, புறத்திரட்டு உறை, 
திருக்குறள்‌ தமிழ்‌ மரபுரை,காக்கைபாடினிய உரை, தேவநேயம்‌ 

52. பூவோடு கூடிய இளம்பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Aner: பூம்பிஞ்சு 

53. இளம்‌ காயின்‌ வேறு பெயர்‌ என்ன 

Answer: பிஞ்சு 

54. மாம்பிஞ்சு வேறு பெயர்‌ என்ன 

Answer: வடு 

55. பலாப்பிஞ்சு வேறு பெயர்‌ என்ன 

Answer: மூசு 

56. எள்பிஞ்சிற்கு வழங்கும்‌ சொல்‌ என்ன 

Aner: கவ்வை 

57. தென்னை பனை முதலியவற்றின்‌ இளம்‌ பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Answer: குரும்பை 

58. சிறு குரும்பையின்‌ வேறு பெயர்‌ என்ன 

Anse": முட்டு குரும்பை 

59. முற்றாத தேங்காய்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

காவள: இளநீர்‌ 

60. இளம்பாக்கு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Aner: நுழாய்‌ 

61. இளநெல்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


Page / 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


Aner: கருக்கல்‌ 

62. வாழைப்பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Answer: கச்சல்‌ 

63. அவரை, துவரை முதலியவற்றின்‌ குலையின்‌ பெயர்‌ என்ன 
தாகு: கொத்து 

64. கொடிமுந்திரி போன்றவற்றின்‌ குலையின்‌ பெயர்‌ என்ன 
Answer: கலை 

65. வாழைக்‌ குலையின்‌ பெயர்‌ என்ன 

Answer: தாறு 

66. கேழ்வரகு,சோளம்‌ இவற்றின்‌ கதிர்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Answer: கதிர்‌ 

67. நெல்‌, தினை முதலியவற்றின்‌ கதிர்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌? 
காவா: அலகு அல்லது குரல்‌ 

68. வாழைத்‌ தாற்றின்‌ பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்‌? 

Answer: சீப்பு 

69. நுனியில்‌ சுருங்கிய காய்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

காவா: கம்பல்‌ 

70. சுருங்கிய பழத்தின்‌ பெயர்‌ என்ன 

கவள: சிவியல்‌ 

71. புழு பூச்சி அரித்த காய்‌ அல்லது கனி எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Aner: சொத்தை 

72. சூட்டினால்‌ பழுத்த பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


022௦௫) 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


சாவ: வெம்பல்‌ 

73. குளுகுளுத்த பழம்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

கவள: அளியல்‌ 

74. குளுகுளுத்து நாறிய பழம்‌ அல்லது காய்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌? 
Answer: அழுகல்‌ 

75. பதராய்ப்‌ போன மிளகாய்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌? 

கவள: சொண்டு 

76. கோட்டான்‌ உட்கார்ந்ததனால்‌ கெட்ட காய்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
தாகு: கோட்டான்‌ காய்‌ அல்லது கூகைக்காய்‌ 

77. தேரை அமர்ந்ததினால்‌ கெட்ட காய்‌ இதன்‌ பெயர்‌ என்ன? 

காவ: தேரைக்காய்‌ 

78. தேரை அமர்ந்ததினால்‌ கெட்ட தேங்காய்‌ இதன்‌ பெயர்‌ என்ன? 

கவள: அல்லிக்காய்‌ 

79. தென்னையில்‌ கெட்ட காய்‌ அவ்வாறு அழைக்கப்படும்‌? 

கவள: ஒல்லிக்காய்‌ 

80. மிக மெல்லிய பழத்தின்‌ மேற்பகுதியை குறிக்கப்‌ பயன்படும்‌ சொல்‌ எது 
கவள: தொலி 

81. திண்ணமான பழத்தின்‌ மேற்பகுதியை குறிக்க பயன்படும்‌ சொல்‌ 
காவ: தோல்‌ 

82. வன்மையான பழத்தின்‌ மேற்பகுதியை குறிக்கப்‌ பயன்படும்‌ சொல்‌ 
Answer: தோடு 

83. மிக வன்மையான பழத்தின்‌ மேல்‌ பகுதியை குறிக்க பயன்படும்‌ சொல்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


022009 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 
Answer: ஒடு 


84. சுரையின்‌ ஓடு எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Aner: குடுக்கை 

85. தேங்காய்‌ நெற்றின்‌ மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Answer: மட்டை 

86. நெல்‌ ,கம்பு முதலியவற்றின்‌ மூடியவாறு அழைக்கப்படும்‌ 

Answer: உமி 

87. வரகு ,கேழ்வரகு முதலியவற்றின்‌ ஒலி எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
காவ: கொம்மை 

88. நெல்‌ புல்‌ கம்பு முதலிய தானியங்கள்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Answer: கூலம்‌ 

89. அவரை உளுந்து முதலிய தானியங்கள்‌ குறிக்கப்‌ பயன்படும்‌ சொல்‌ 
Answer: பயறு 

90. வேர்க்கடலை கொண்டக்கடலை முதலிய தானியங்கள்‌ குறிக்க பயன்படும்‌ 
Answer: கடலை 

91. கத்தரி மிளகாய்‌ முதலியவற்றின்‌ வித்து எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Answer: விதை 

92. புளி,காஞ்சிரை முதலியவற்றின்‌ வித்து எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Answer: காழ்‌ 

93. வேம்பு, ஆமணக்கு முதலியவற்றின்‌ வித்து எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
answer: முத்து 

94. மா,பனை முதலியவற்றின்‌ வித்து எவ்வாறு அழைக்கப்படும்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


Page 1 (0 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


காவ: கோட்டை 

95. தென்னையின்‌ வித்து எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

காள: தேங்காய்‌ 

96. அவரை துவரை முதலிய பயிர்கள்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

காள: முதிரை 

97. நெல்‌ கத்தரி முதலியவற்றின்‌ இளநிலை எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Answer: நாற்று 

98. மா புளி வாழை முதலியவற்றின்‌ இளநிலை எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
காவா: கன்று 

99. வாழையின்‌ இளநிலை எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Aner: குருத்து 

100. தென்னையின்‌ இளநிலை எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

கவள: பிள்ளை 

101. விளாவின்‌ இளநிலை எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

Answer: குட்டி 

102. பனையின்‌ இளநிலை எவ்வாறு அழைக்கப்படும்‌ 

தாவா: மடலி அல்லது வடலி 

103. நெல்‌ ,சோளம்‌ முதலியவற்றின்‌ பசும்‌ பயிர்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌ 
Aner: பைங்கூழ்‌ 

104. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல்‌ நாடு எது 


Aner: மலேசியா 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


Page 1 1 


ஆ 10/707272- வெக- கிசும்‌ ல்‌ 2 
ஏ. 


105. உலகத்திலேயே முதல்‌ முறையாக மொழிக்கு உலக மாநாடு நடத்தப்பட்டது 


எந்த மொழி 

Aner: தமிழ்‌ 

106. க. அப்பாதுரையாரின்‌ சிறப்பு பெயர்‌ என்ன 

தாவா: பன்மொழிப்புலவர்‌ 

107. தமிழ்நாட்டில்‌ மட்டும்‌ விளையும்‌ சிறுகூலங்கள்‌ என்னென்ன? 
கவள: வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாலி 

108. மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர்‌ யார்‌ 

Aner: தேவநேயபாவாணர்‌ 

109. தமிழ்‌ சொல்‌ வளம்‌ எனும்‌ கட்டூரை எந்த நூலில்‌ உள்ளது 
வள: சொல்லாய்வு கட்டுரைகள்‌ 

110. சொல்லாய்வு கட்டுரைகள்‌ என்னும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌ 
Aner: தேவநேயப்பாவணர்‌ 

111. செந்தமிழ்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலித்‌ திட்ட இயக்குனராக 
பணியாற்றியவர்‌ யார்‌ 

Aner: தேவநேய பாவணர்‌ 

112. போர்ச்சுகீசிய நாட்டின்‌ தலைநகர்‌ எது 

கவள: லிசுபன்‌ 

113. கார்டிலா எனும்‌ நூல்‌ முதன்முதலாக தமிழ்‌ மொழியில்‌ எந்த ஆண்டூ மொழி 
பெயர்க்கப்பட்டது 


Answer: 1554 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


Page 1 2 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


114. இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில்‌ முதலில்‌ அச்சேறிய 


மொழி எது 
Answer: தமிழ்‌ 


115. "முத்தமிழ்‌ துய்ப்பதால்‌ முச்சங்கம்‌ கண்டதால்‌.."என ஆழிக்கு இணையாக 
தமிழ்‌ கூறப்பட்டுள்ளது எந்த நூல்‌ 

து: தனிப்பாடல்‌ திரட்டு 

116. மூன்று வகையான சங்குகள்‌ என்னென்ன? 

வள: வெண்சங்கு, சலஞ்சலம்‌, பாஞ்சசன்யம்‌ 

117. ஒரு சொல்லோ, சொற்றொடரோ இரு பொருள்பட வருவதற்கு என்ன பெயர்‌? 
தாவா: இரட்டுறமொழிதல்‌ அணி 

118. இரட்டுறமொழிதல்‌ அணியின்‌ வேறு பெயர்‌ என்ன? 

Ae: சிலேடையணி 

119. சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படுபவர்‌ யார்‌ 

Aner: தமிழழகனார்‌ 

120. தமிழழகனாரின்‌ இயற்பெயர்‌ என்ன 

Answer: சண்முகசுந்தரம்‌ 

121. முதல்‌ தமிழ்‌ கணினி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது 

Answer: 1983 செப்டம்பர்‌ 

122. முதல்‌ தமிழ்‌ கணினியை உருவாக்கிய நிறுவனம்‌ எது? 

Aner: டிசிஎம்‌ டேட்டா புரொடக்ட்ஸ்‌ 

123. முதல்‌ தமிழ்வழிக்‌ கணினியின்‌ பெயர்‌ என்ன 

Aner: திருவள்ளுவர்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


Page 1 3 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
பீ. 


124. குறிஞ்சி மலர்‌ என்னும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌ 


Aner: நா.பார்த்தசாரதி 

125. "உவமையும்‌ பொருளும்‌ வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின்‌ அஃது 
உருவகமாகும்‌" என உருவகத்தை பற்றி கூறியவர்‌ யார்‌? 

Answer: தண்டி 

126. "களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது. உண்டு 
மகிழ்ந்தாய்‌; உன்‌ புன்னகை தான்‌ அதற்கு சான்று" இவ்வரிகளை எழுதியவர்‌ யார்‌? 
Aner: அறிஞர்‌ அண்ணா 

127. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில்‌ பயன்படுத்துகையில்‌ 
அதற்கு என்ன பெயர்‌ 

Answer: இணை ஒப்பு 

128. மழையும்‌ புயலும்‌ எனும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌? 

Ane: வ. ராமசாமி 

129. உயிர்‌ இல்லாத பொருள்களை உயிருள்ளன போலவும்‌, உணர்வு இல்லாத 
பொருள்களை உணர்வுடையன போலவும்‌ கற்பனை செய்வதற்கு என்ன பெயர்‌? 
Aner: இலக்கணை 

130. தமிழ்‌ இன்பம்‌ எனும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌ 

தாவா: இரா.பி.சேதுபிள்ளை 

131. இரா.பி.சேதுப்பிள்ளைக்கு வழங்கும்‌ சிறப்பு பெயர்‌ என்ன 

கவள: சொல்லின்‌ செல்வர்‌ 

132. நாட்டுப்பற்று எனும்‌ கட்டுரை எழுதியவர்‌ யார்‌? 

Answer: மு.வரதராசனார்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


Page 1 4 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


133. சொல்லும்‌ முறையில்‌ அழுத்தம்‌ கொடுப்பதற்காக எதிரும்‌ புதிருமான 


முரண்படும்‌ கருத்துக்களை அமைத்து எழுதுவதற்கு பெயரென்ன? 

Answer: எதிரிணை இசைவு 

134. "பெரியாருடைய பெரும்‌ பணியை நான்‌ ஒரு தனி மனிதனின்‌ வரலாறு 
என்றல்ல -ஒரு சகாப்தம்‌- ஒரு கால கட்டம்‌ -ஒரு திருப்பம்‌ என்று கூறுகிறேன்‌" 
எனக்‌ கூறியவர்‌ யார்‌? 

Aner: அறிஞர்‌ அண்ணா 

135. "இந்தியாதான்‌ என்னுடைய மோட்சம்‌" எனக்‌ கூறியவர்‌ யார்‌? 

கவள: மகாகவி பாரதியார்‌ 

136. உரைநடையின்‌ அணிநலன்கள்‌ என்னும்‌ கட்டுரை எந்த நூலில்‌ உள்ளது? 
Aner: புதிய உரைநடை 

137. புதிய உரைநடை எனும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌ 

தாகு: எழில்முதல்வன்‌ 

138. எழில்முதல்வன்‌ இயற்பெயர்‌ என்ன 

Aner: மா.ராமலிங்கம்‌ 

139. எழில்முதல்வன்‌ எங்கு தமிழ்த்துறை தலைவராக பணியாற்றினார்‌ ? 
தா: குடந்தை அரசு ஆடவர்‌ கல்லூரி பாரதிதாசன்‌ பல்கலைகழகம்‌ 

140. எழில்முதல்வன்‌ எழுதிய நூல்கள்‌ என்னென்ன? 

தாவா: இனிக்கும்‌ நினைவுகள்‌, எங்கெங்கு காணினும்‌, யாதுமாகி நின்றாய்‌ 
141. எழில்முதல்வன்‌ எந்த நூலுக்காக சாகித்ய அகடமி விருது பெற்றார்‌ 


Answer: புதிய உரைநடை 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌ வேக. கணிதம்‌ ல 2 


Page 1 5 


அதை மின்னல்‌. வேக-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


142. "வாழையும்‌ கமுகும்‌ தாழ்குலைத்‌ தெங்கும்‌ மாவும்‌ பலாவும்‌ சூழ்‌அடுத்து 


ஓங்கி தென்னவன்‌ சிறுமலை திகழ்ந்து தோன்றும்‌"இவ்வறிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ 
எது 

கவள: சிலப்பதிகாரம்‌ காடுகாண்‌ காதை 

143. "வாழையும்‌ கமுகும்‌ தாழ்குலைத்‌ தெங்கும்‌ மாவும்‌ பலாவும்‌ சூழ்‌அடுத்து 
ஓங்கி தென்னவன்‌ சிறுமலை திகழ்ந்து தோன்றும்‌"இவ்வரிகளில்‌ குறிப்பிடப்படும்‌ 
சிறுமலை எந்த மாவட்டத்தில்‌ உள்ளது 

காள: திண்டுக்கல்‌ 

144. "மரமது மரத்தில்‌ ஏறி மரமதை தோளில்‌ வைத்து..." தனிப்பாடல்‌ திரட்டு 
எழுதியவர்‌ யார்‌ ? 

Awe: சுந்தர கவிராசர்‌ 

145. மரம்‌ எனும்‌ சொல்லிற்கு வழங்கப்படும்‌ பொருள்கள்‌ என்ன? 

காவா: அரசமரம்‌, குதிரை ,வேல்‌ ,அரசன்‌ , புலி, கருவேலம்‌ , காட்டுவழி, ஆலமரம்‌, 
அத்திமரம்‌ , குதிரை , மாமரம்‌ 

146. "தேனிலே ஊறிய செந்தமிழின்‌ சுவைதேறும்‌ சிலப்பதிகாரம்‌" என கூறியவர்‌ 
யார்‌? 

கவள: கவிமணி தேசிய விநாயகம்‌ 

147. "தேனினும்‌ இனிய நற்‌ செந்தமிழ்‌ மொழியே" இவ்வரிகளை எழுதியவர்‌ யார்‌ 
கவள: கா.நமச்சிவாயர்‌ 

148. நாம்‌ ஏன்‌ தமிழ்‌ காக்க வேண்டும்‌ என்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ 

Aner: முனைவர்‌ சேதுமணி மணியன்‌ 

149. தவறின்றித்‌ தமிழ்‌ எழுதுவோம்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


Page 1 6 


௮ ன ச வேசக-கித_ம்‌ ல க்‌ 
ஏ. 


Answer: மா.நன்னன்‌ 


150. பச்சை நிழல்‌ எனும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ 

Answer: உதயசங்கர்‌ 

151. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில்‌ அல்லூரில்‌ திருவள்ளுவர்‌ தவச்சாலை 
அமைத்தவர்‌ யார்‌? 


தாகு: தமிழ்த்திரு. இரா.இளங்குமரனார்‌ 


1. உலகம்‌ என்பது ஐம்பெரும்‌ பூதங்களால்‌ ஆனது என கூறியவர்‌? 

தாமு: தொல்காப்பியம்‌ 

2. தம்‌ எந்த நூலில்‌ மூச்சுப்‌ பயிற்சியே உடலைப்‌ பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும்‌ 
என திருமூலர்‌ கூறியுள்ளார்‌? 

தாணு: திருமந்திரம்‌ 

3. "வாயு வழக்கம்‌ அறிந்து செறிந்தடங்கில்‌ ஆயுள்‌ பெருக்கம்‌ உண்டாம்‌" 
இவ்வரிகள்‌ இடம்பெற்ற நூல்‌? 

Answer: ஒளவைக்‌ குறள்‌ 


4. அவ்வையார்‌ எந்த அதிகாரத்தில்‌ வாயு வழக்கம்‌ அறிந்து செறிந்தடங்கில்‌ ஆயுள்‌ 


பெருக்கம்‌ உண்டாம்‌ எனக்‌ கூறியுள்ளார்‌ ? 
கா: வாயுதாரணை 
5. கிழக்கு என்பதற்கு வழங்கப்படும்‌ வேறு பெயர்‌ என்ன? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


Page 1 7 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ க்‌ 2 
ஏ. 


Answer: குணக்கு 


6. கிழக்கிலிருந்து வீசும்‌ போது காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 
கா: கொண்டல்‌ 

7. கடல்‌ பகுதியிலிருந்து மேல்‌ உள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால்‌ மழை 
காற்று என அழைக்கப்படும்‌ காற்று எந்த திசையில்‌ இருந்து வீசும்‌? 
Aner: கிழக்கு 

8. மேற்கு என்பதற்கு வழங்கப்படும்‌ வேறு பெயர்‌ என்ன? 

Answer: குடக்கு 

9. மேற்கிலிருந்து வீசும்‌ போது காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 
Answer: கோடை 

10. எந்த திசையில்‌ இருந்து வீசும்‌ காற்று வெப்ப காற்றாகிறது? 

Answer: மேற்கு 

11. வடக்கு என்பதற்கு வழங்கப்படும்‌ வேறு பெயர்‌? 

Answer: வாடை 

12. வடக்கில்‌ இருந்து வீசும்‌ காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 
தாவா: வாடைக்காற்று 

13. வாடைக்காற்றுக்கு வழங்கப்படும்‌ வேறு பெயர்‌ என்ன ? 

தாவா: குளிர்ச்சியான ஊதைக்காற்று 

14. தெற்கிலிருந்து வீசும்‌ காற்றுக்கு என்ன பெயர்‌? 

காவள: தென்றல்‌ 

15. "வண்டொடு புக்க மணவாய்த்‌ தென்றல்‌" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 
காவ: சிலப்பதிகாரம்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


Page 1 6 


தஆ மில்‌. வேக-கணிசும்‌ க்‌ ்‌! 
பீ. 

16. "நந்தமிழும்‌ தண்பொருநை நன்னதியும்‌ சேர்‌:.." இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ 
எது? 

தாகா: பத்மகிரி நாதர்‌ தென்றல்‌ விடு தூது 


17. பத்மகிரி நாதர்‌ தென்றல்‌ விடூ தூது நூலை எழுதியவர்‌ யார்‌? 

கவள: பலபட்டடை சொக்கநாதப்‌ புலவர்‌ 

18. "நளிஇரு முந்நீர்‌ நாவாய்‌ ஓட்டி வளிதொழில்‌ ஆண்ட" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற 
நூல்‌ எது? 

Answer: புறநானூறு 

19. ஹிப்பாலஸ்‌ எப்போது பருவக்‌ காற்றின்‌ உதவியினால்‌ முசிறி 
துறைமுகத்திற்கு விரைவில்‌ பயணம்‌ செய்யும்‌ புதிய வழியைக்‌ கண்டுபிடித்தார்‌ ? 
தாஹா: கி.பி. முதல்‌ நூற்றாண்டு 

20. "நளிஇரு முந்நீர்‌ நாவாய்‌ ஓட்டி வளிதொழில்‌ ஆண்ட" இவ்வரிகளை 
இயற்றியவர்‌ யார்‌? 

Answer: வெண்ணிக்‌ குயத்தியார்‌ 

21. "நளிஇரு முந்நீர்‌ நாவாய்‌ ஓட்டி வளிதொழில்‌ ஆண்ட" இவ்வரிகளில்‌ யாரை 
பாடியுள்ளார்‌ 

கவள: கரிகால்‌ பெருவளத்தான்‌ 

22. இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை எந்த 
பருவக்காற்று தருகிறது? 

தாவா: தென்மேற்கு பருவக்காற்று 

23. "வளி மிகின்‌ வலி இல்லை" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ எது? 

Answer: புறநானூறு 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


Page 1 9 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ ல்‌ 2 
ஏ. 


24. "வளி மிகின்‌ வலி இல்லை" இவ்வரிகளை இயற்றியவர்‌? 


Answer: ஐயூர்‌ முடவனார்‌ 

25. கடூங்காற்று மணலைக்‌ கொண்டு வந்து சேர்க்கிறது என புறநானூற்றுப்‌ 
பாடலில்‌ குறிப்பிடுவது யார்‌? 

காவா: மதுரை இளநாகனார்‌ 

26. உலக காற்றாலை மின்‌ உற்பத்தியில்‌ இந்தியா எத்தனாவது இடம்‌ 
பெற்றுள்ளது? 

Ae: ஐந்தாமிடம்‌ 

27. காற்றாலை மின்‌ உற்பத்தியில்‌ இந்தியாவில்‌ எந்த மாநிலம்‌ முதலிடம்‌ 
வகிக்கிறது? 

Aner: தமிழகம்‌ 

28. உலகிலேயே அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும்‌ நாடுகளில்‌ இந்தியாவுக்கு 
எத்தனையாவது இடம்‌? 

காவா: இரண்டாவது இடம்‌ 

29. காற்று மாசுபடூவதால்‌ குழந்தைகளின்‌ மூளை வளர்ச்சி குறைவதாக எது 
தெரிவித்துள்ளது? 

தாவா: ஐக்கிய நாடுகளின்‌ சிறுவர்‌ நிதியம்‌ 

30. பயன்‌ விரிவாக்கம்‌ என்ன? 


Answer: United Nations Children's Fund 


31. குளோரோ புளோரோ கார்பனின்‌ ஒரு மூலக்கூறு எவ்வளவு ஓசோன்‌ 
மூலக்கூறுகளை சிதைத்து விடூகிறது? 


Answer: ஒரு லட்சம்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02202 (0 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


32. உலக காற்று நாளாக கொண்டாடப்படுவது எப்போது? 

Answer: ஜூன்‌ 15 

33. எந்த நாட்டு மன்னரின்‌ முடிசூட்டு விழாவில்‌ திருவெம்பாவை திருப்பாவை 
பாடல்கள்‌ தாய்மொழியில்‌ எழுதிவைத்து பாடுகின்றனர்‌? 

தாகு: தாய்லாந்து 

34. ஒன்றே உலகம்‌ எனும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 

து: தனிநாயகம்‌ அடிகள்‌ 

35. "மகரந்தத்‌ தூளை சுமந்துகொண்டு,மனத்தை மயலுறுத்தகின்ற இனிய 
வாசனையுடன்‌ வா" எனக்‌ காற்றை அழைத்தவர்‌ யார்‌ ? 

கவள: மகாகவி பாரதியார்‌ 

36. நீடுதுயில்‌ நீக்கப்‌ பாடிவந்த நிலா எனப்‌ பாராட்டுப்‌ பெற்றவர்‌ யார்‌ ? 
கவள: மகாகவி பாரதியார்‌ 

37. சிந்துக்கு தந்தை எனப்‌ பாராட்டப்‌ பெற்றவர்‌ யார்‌? 

கவள: மகாகவி பாரதியார்‌ 

38. மகாகவி பாரதியார்‌ எழுதிய நூல்கள்‌ என்னென்ன? 

கவள: குயில்‌ பாட்டு, பாஞ்சாலி சபதம்‌ கண்ணன்‌ பாட்டு , பாப்பா பாட்டு , புதிய 
ஆத்திசூடி 

39. பாரதியார்‌ ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள்‌ என்னென்ன? 

கவள: இந்தியா, சுதேசமித்திரன்‌ 

40. பாட்டுக்கொரு புலவன்‌ என பாராட்டப்பட்டவர்‌ யார்‌? 

Answer: பாரதியார்‌ 

41. வசனக்கவிதை தமிழில்‌ யாரால்‌ அறிமுகப்படுத்தப்பட்டது? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மின்னல்‌. வேக-கணிதம்‌ 4 a 


02202 1 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


கவள: மகாகவி பாரதியார்‌ 

42. "பேய்‌ கொண்டு தக்கை யடிக்குது காற்று- தக்கத்‌ தாம்தரிகிட தாம்தரிகிட 
தாம்தரிகிட தாம்தரிகிட' இவ்வரிகளை இயற்றியவர்‌ யார்‌ ? 

Answer: பாரதியார்‌ 

43. முல்லைப்பாட்டூ நூலை எழுதியவர்‌ யார்‌? 

காவா: நப்பூதனார்‌ 

44. "நனந்தலை உலகம்‌ வளைஇ நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு 
தடக்கை" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ எது? 

கவள: முல்லைப்பாட்டு 

45. "சிறு தாம்பு தொடுத்த பசலைக்‌ கன்றின்‌ உறுதுயர்‌ அலமரல்‌ நோக்கி! 
இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ எது? 

கவள: முல்லைப்பாட்டு 

46. ஏதேனும்‌ ஒரு செயல்‌ நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம்‌ கொண்ட 
பெண்கள்‌ தெய்வத்தைத்‌ தொழுது நின்று அயலார்‌ பேசும்‌ சொல்லைக்‌ கூர்ந்து 
கேட்பர்‌; அவர்கள்‌ நல்ல சொல்லைக்‌ கூறின்‌ தம்‌ செயல்‌ நன்மையில்‌ முடியும்‌ 
என்றும்‌ தீய மொழியை கூறின்‌ தீதாய்‌ முடியும்‌ "என்றும்‌ கொள்வதற்கு என்ன 
பெயர்‌ ? 

கவள: விரிச்சி கேட்டல்‌ 

47. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளைக்‌ கொண்டது? 

Answer: 103 அடிகள்‌ 

48. முல்லைப்பாட்டு என்ன பாவகையில்‌ இயற்றப்பட்டுள்ளது ? 

தாகா: ஆசிரியப்பா 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


ற்‌ மின்னல்‌. வேக-கணிதம்‌ 4 a 


02202 2 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
பீ. 


49. பத்துப்பாட்டில்‌ குறைந்த அடிகளை உடைய நூல்‌ எது? 


கவள: முல்லைப்பாட்டு 

50. நப்பூதனார்‌ யாருடைய மகன்‌? காவிரிப்பூம்பட்டினத்து 

Aner: பொன்வணிகனார்‌ 

51. வட இந்திய பெருங்கடலில்‌ உருவாகும்‌ புயல்களுக்கு பெயர்‌ வைக்கும்‌ 
நடைமுறை எந்த ஆண்டில்‌ தொடங்கியது? 

Answer: 2000 


52. புதுடெல்லியில்‌ உள்ள உலக வானிலை அமைப்பின்‌ மண்டல சிறப்பு வானிலை 
ஆய்வு மையம்‌ எப்போதிலிருந்து புயல்களுக்கு பெயர்‌ வைக்க 64 பெயர்களை 
பட்டியலிட்டுள்ளது? 

Answer: 2004 செப்டம்பர்‌ 

53. புவி தனது அச்சில்‌ எந்த திசையில்‌ சுழல்கிறது? 

Ae: மேற்கிலிருந்து கிழக்காக 

54. புவி தனது சுழற்சியால்‌ நிலநடுக்கோட்டின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ வீசும்‌ காற்றை 
என்ன திசையில்‌ திருப்பும்‌? 

Aner: வலப்புறம்‌ 

55. புவி தனது சுழற்சியால்‌ நிலநடுக்கோட்டின்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ வீசும்‌ காற்றை 
என்ன திசையில்‌ திருப்பும்‌? 

Aner: இடப்புறம்‌ 

56. வங்கக்‌ கடலில்‌ வீசும்‌ புயல்கள்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌? 

காகா: இடம்புரி புயல்கள்‌ 


57. வேறு எந்தெந்த நாட்டில்‌ இடம்புரி புயல்கள்‌ உருவாகின்றன? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


2 3 


ஆ 10/707272- வெக- கிசும்‌ ல்‌ 2 
ஏ. 


காமு: அமெரிக்கா, ஜப்பான்‌, சீனா 


58. ஆஸ்திரேலியாவின்‌ கிழக்குக்‌ கரை, ஹவாய்‌ தீவை தாக்கிய புயல்கள்‌ என்ன 
பெயர்கள்‌? 

Ae: வலம்புரி பெயர்கள்‌ 

59. கொரியாலிஸ்‌ விளைவு எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ? 

Answer: 1835 

60. கொரியாலிஸ்‌ விளைவை கண்டுபிடித்தவர்‌ யார்‌? 

தாவா: பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணக்கு வல்லுநர்‌ காஸ்பார்ட்‌ குஸ்டாவ்‌ 
கொரியாலிஸ்‌ 

61. பிலவான்‌ எந்த நாட்டில்‌ உள்ள இடம்‌? 

கவள: இந்தோனேஷியா 

62. புலம்‌ பெயர்ந்த தமிழர்கள்‌ பற்றிய முதல்‌ புதினம்‌ எது? 

கவள: புயலிலே ஒரு தோணி 

63. புயலிலே ஒரு தோணியின்‌ நூலாசிரியர்‌ யார்‌? 

நாணா: ப. சிங்காரம்‌ 

64. ப சிங்காரம்‌ எந்த இடத்தைச்‌ சேர்ந்தவர்‌? 

காணு": சிங்கம்புணரி, சிவகங்கை மாவட்டம்‌ 

65. ப. சிங்காரம்‌ எந்த தினசரி நாளிதழில்‌ பணியாற்றியுள்ளார்‌? 

தாஸா: தினத்தந்தி 

66. "பல்‌ பழப்‌ பலவின்‌ பயங்கெழு கொல்லி" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ எது? 
தாம: அகநானூறு 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


02202 4 


ஆ 10/707272- வெக- கிசும்‌ ல்‌ 2 
பீ. 


67. "பல்‌ பழப்‌ பலவின்‌ பயங்கெழு கொல்லி" இவ்வரிகளில்‌ குறிப்பிடப்படும்‌ இடம்‌ 
ழ ழு 


எது? 
கவள: கொல்லிமலை 

68. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில்‌ அமைந்துள்ளது ? 

Answer: நாமக்கல்‌ 

69. "நதியில்‌ விளையாடி கொடியில்‌ தலைசீவி நடந்த இளந்தென்றலே 
"இவ்வரிகளை எழுதியவர்‌? 

Answer: கண்ணதாசன்‌ 

70. பூ உண்டூ ஆனால்‌ கண்ணிற்கு காட்சி தராமல்‌ காண்டற்கு அரியனவாய்‌ 
இருக்கும்‌ மலர்கள்‌ எவை? 

Aner: ஆல மலர்‌;பலா மலர்‌ 


71. மலர்‌ உண்டு; பெயரும்‌ உண்டு ; ஆனால்‌ இதுதான்‌ அது என்று உறுதியாக அறிய 


இயலாதுள்ள நிலையில்‌ இருக்கும்‌ மலர்கள்‌ என்னென்ன? 

கவள: சுள்ளி மலர்‌, பாங்கர்‌ மலர்‌ 

72. அகவிதழ்‌ முதலிய உறுப்புகள்‌ இருந்து அவை புறத்தே காட்சி படாமல்‌ 
உள்ளேயே பொதிந்திருக்கும்‌ மலர்கள்‌ என்னென்ன? 

தாகு: அத்தி,ஆலம்‌ ,கொழிஞ்சி,பலா 

73. பயன்பாடு, நாற்றம்‌, மக்களது விருப்பில்‌ இடம்பெறாமை ,பொதுவில்‌ 
ஒதுக்கப்பட்ட மை கொண்டூ மலரில்‌ சில எளியவை ஆகின்றன. அவை 


என்னென்ன ? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


222 5 


௮ ன வேக.கிதம்‌ க்‌ 3 
ஏ. 


தா: நெருஞ்சி, எருக்கு பூளை, குரீ இப்‌ பூளை, வேளை, ஊமத்தம்‌, கள்ளி, 


முருங்கை 

74. இலுப்பை பூக்கள்‌ என்ன சுவையுடையவை? 

Aner: இனிப்பு 

75. கரடிகள்‌ பறித்து உண்ணும்‌ மற்றும்‌ குடிநீருக்கு தன்‌ மனத்தை ஏற்றும்‌ பூ எது? 
Ane: பாதிரிப்பூ 

76. அதோ அந்த பறவை போல எனும்‌ நூலை எழுதியவர்‌? 

Ane: ச. முகமது அலி 

77. உலகின்‌ மிகச்சிறிய தவளை எனும்‌ நூலை எழுதியவர்‌? 


Answer: எஸ்‌ ராமகிருஷ்ணன்‌ 


கூட்டாஞ்சோறு 


1. முன்பின்‌ அறியாத புதியவர்களுக்கு என்ன பெயர்‌? 

தா: விருந்தினர்‌ 

2. விருந்தே புதுமை என அழைப்பவர்‌ யார்‌? 

தாமு: தொல்காப்பியர்‌ 

3. இல்லறம்‌ புரிவது விருந்தோம்பல்‌ செய்யும்‌ பொருட்டே எனக்‌ கூறுபவர்‌ ? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


22 6 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


Aner: திருவள்ளுவர்‌ 


4. திருவள்ளுவர்‌ முகம்‌ வேறுபடாமல்‌ முகமலர்ச்சியோடு விருந்தினரை 
வரவேற்க வேண்டும்‌ என்பதை எந்த குறளில்‌ எடுத்துரைக்கிறார்‌ ? 

தாவா: மோப்பக்‌ குழையும்‌ அனிச்சம்‌ 

5. ".....தொல்லோர்‌ சிறப்பின்‌ விருந்தெதிர்‌ கோடலும்‌ இழந்த என்னை" என 
விருந்தினரை போற்றும்‌ முடியாத நிலையை எண்ணி வருந்துவது யார்‌? 
Answer: கண்ணகி 

6. "...... தொல்லோர்‌ சிறப்பின்‌ விருந்தெதிர்‌ கோடலும்‌ இழந்த என்னை" இவ்வரிகள்‌ 
இடம்‌ பெற்ற நூல்‌ ? 

து: சிலப்பதிகாரம்‌ 

7. கல்வியும்‌ செல்வமும்‌ பெற்ற பெண்கள்‌, விருந்தும்‌ ஈகையும்‌ செய்வதாக 
குறிப்பிட்டூள்ளவர்‌ யார்‌? 

Answer: கம்பர்‌ 

8. "பொருந்து செல்வமும்‌ கல்வியும்‌ பூத்தலால்‌ வருந்தி வந்தவர்க்கு ஈதலும்‌ 
வைகலும்‌ விருந்தும்‌ அன்றி விளைவன யாவையே' இந்த வரிகள்‌ இடம்‌ பெற்ற 
நூல்‌? 

Aner: கம்பராமாயணம்‌ 

9. "விருந்தினரும்‌ வறியவரும்‌ நெருங்கி யுண்ண மேன்மேலும்‌ முகம்‌ மலரும்‌ 
மேலோர்‌ போல" இந்த வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ ? 

தாவா: கலிங்கத்துப்‌ பரணி 

10. கலிங்கத்துப்பரணி நூலை இயற்றியவர்‌? 

வள: செயங்கொண்டார்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


2 7 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


11. தமிழரின்‌ விருந்தோம்பல்‌ பண்பின்‌ அடிப்படை எது? 


தாவா: தனித்து உண்ணாமை 

12. "உண்டால்‌ அம்ம, இவ்வுலகம்‌ இந்திரர்‌ அமிழ்தம்‌ இயைவது ஆயினும்‌ இனிது 
எனத்‌ தமியர்‌ உண்டலும்‌ இலரே" இவ்வரிகள்‌ இடம்பெற்ற நூல்‌? 

Answer: புறநானூறு 

13. "உண்டால்‌ அம்ம, இவ்வுலகம்‌ இந்திரர்‌ அமிழ்தம்‌ இயைவது ஆயினும்‌ இனிது 
எனத்‌ தமியர்‌ உண்டலும்‌ இலரே" இவ்வரிகளை இயற்றியவர்‌? 

காகா: கடலுள்‌ மாய்ந்த இளம்பெருவழுதி 

14. "அல்லில்‌ ஆயினும்‌ விருந்து வரின்‌ உவக்கும்‌" இவ்வரிகள்‌ பெற்ற நூல்‌? 
Answer: நற்றிணை 

15. "காலின்‌ ஏழடி பின்‌ சென்று" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 

Answer: பொருநராற்றுப்படை 

16. "குரல்‌உணங்கு விதைத்தினை உரல்வாய்ப்‌ பெய்து சிறிது புறப்பட்டன்றோ 
இலள்‌" இவ்வரிகள்‌ இடம்பெற்ற நூல்‌? 

Answer: புறநானூறு 

17. "நெருநை வந்த விருந்திற்கு மற்றுத்‌ தன்‌ இருமுறை பழவாள்‌ வைத்தனன்‌ 
இன்று" இவ்வரிகள்‌ இடம்பெற்ற நூல்‌? 

Answer: புறநானூறு 

18. எந்த நாயன்மாரின்‌ வரலாற்றில்‌ விட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு 
விருந்தளிக்க விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்த 
திறம்‌ பெரிய புராணத்தில்‌ கூறப்படுகிறது ? 

கவள: இளையான்குடிமாற நாயனார்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மின்னல்‌. வேக. கிக்‌ ல \ 


2 6 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
பீ. 


19. நெய்தல்‌ நிலத்தவர்‌ பாணர்களை வரவேற்று குழல்‌ மீன்‌ கறியும்‌ பிறவும்‌ 


கொடுத்தனர்‌ என கூறும்‌ நூல்‌ எது? 

தாஹா: சிறுபாணாற்றுப்படை 

20. "பலர்புகு வாயில்‌ அடைப்பக்‌ கடவுநர்‌ வருவீர்‌ உளீரோ" இவ்வரிகள்‌ இடம்‌ 
பெற்ற நூல்‌ எது? 

காவா: குறுந்தொகை 

21. "மருந்தே ஆயினும்‌ விருந்தோடு உண்‌" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 
காவ: கொன்றை வேந்தன்‌ 

22. கொன்றைவேந்தன்‌ நூலை இயற்றியவர்‌? 

Aer: ஒளவையார்‌ 

23. யாருடைய காலங்களில்‌ மிகுதியான சத்திரங்கள்‌ வழிச்செல்வோருக்காக 
மிகுதியாக கட்டப்பட்டன? 

காள: நாயக்கர்‌, மராட்டியர்‌ ஆட்சிக்காலம்‌ 

24. விருந்துக்குப்‌ உணவு பரிமாற பயன்படும்‌ வாழையிலையின்‌ குறுகலான பகுதி 
எந்த பக்கம்‌ வரவேண்டும்‌? 

Answer: உண்பவரின்‌ இடப்பக்கம்‌ 

25. எந்த தமிழ்‌ சங்கம்‌ "வாழையிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும்‌ 
கொண்டாடி வருகின்றது ? 

தாவா: அமெரிக்காவின்‌ மினசோட்டா தமிழ்ச்‌ சங்கம்‌ 

26. "இட்டதோர்‌ தாமரைப்‌ பூ இதழ்‌ விரித்து திருத்தல்‌ போலே வட்டமாய்‌ புறாக்கள்‌ 
கூடி இரையுண்ணும்‌'" இவ்வரிகளை இயற்றியவர்‌? 

Aner: பாரதிதாசன்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


கம்‌ 0 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


27. "விருந்தினனாக ஒருவன்‌ வந்து எதிரின்‌ வியத்தல்‌ நன்மொழி இனிது 


உரைத்தல்‌... இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 

கவள: காசிகாண்டம்‌ 

28. "ஒப்புடன்‌ முகம்‌ மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலாக்‌ கூழ்‌ இட்டாலும்‌ 
உண்பதே அமிர்தமாகும்‌ " இவ்வரிகள்‌ இடம்பெற்ற நூல்‌? 

கவள: விவேகசிந்தாமணி 

29. காசி காண்டம்‌ எந்த நகரத்தின்‌ பெருமைகளை கூறுகின்ற நூல்‌ ? 

காவ: காசி நகரம்‌ 

30. காசி காண்டம்‌ எனும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌? 

கவள: அதிவீரராம பாண்டியர்‌ 

31. அதிவீரராம பாண்டியர்‌ எந்த இடத்தின்‌ அரசர்‌? 

காவ: கொற்கை 

32. அதிவீரராம பாண்டியன்‌ இயற்றிய வேறு நூல்கள்‌ என்னென்ன? 

Aner: வெற்றிவேற்கை ,நைடதம்‌ ,இலிங்கபுராணம்‌ ,வாயு சங்கிதை, 
திருக்கருவை அந்தாதி ,கூர்ம புராணம்‌ 

33. வெற்றிவேற்கை நூலின்‌ வேறு பெயர்‌ என்ன ? 

Anse: நறுந்தொகை 

34. "நோனாச்‌ செருவின்‌ வலம்படு நோன்றாள்‌ மான விறல்வேள்‌ வயிரியம்‌ 
எனினே" இவ்வரிகளில்‌ குறிப்பிடப்படும்‌ மன்னன்‌ யார்‌? 

Answer: நன்னன்‌ 

35. "நோனாச்‌ செருவின்‌ வலம்படு நோன்றாள்‌ மான விறல்வேள்‌ வயிரியம்‌ 
எனினே" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ ? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02204 () 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


Answer: மலைபடுகடாம்‌ 


36. வள்ளலை நாடு எதிர்வரும்‌ கூத்தனை அழைத்து யாம்‌ இவ்விடத்தை சென்று 
இன்னவெல்லாம்‌ பெற்று வருகின்றோம்‌ நீயும்‌ அந்த வள்ளலிடம்‌ சென்று வளம்‌ 
பெற்று வாழ்வாயாக எனக்‌ கூறுவது? 

தாவா: ஆற்றுப்படை 

37. மலைபடுகடாம்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌? 

தாவா: இரணிய முட்டத்துப்‌ பெருங்குன்றூர்ப்‌ பெருங்கெளசிகனார்‌ 

38. மலைபடுகடாம்‌ எத்தனை அடிகளைக்‌ கொண்டது? 

Answer: 583 அடிகள்‌ 

39. மலைபடுகடாம்‌ வேறு எவ்வாறு வழங்கப்படும்‌ ? 

காவா: கூத்தராற்றுப்படை 

40. யாரை பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டு கூத்தராற்றுப்படை 
இயற்றப்பட்டுள்ளது? 

Answer: நன்னன்‌ 

41. கோபல்லபுரத்து மக்கள்‌ எனும்‌ சிறுகதையை எழுதியவர்‌? 

Aner: கி ராஜநாராயணன்‌ 

42. கோவில்பட்டியை சுற்றிய வட்டாரப்‌ பகுதிகளில்‌ தோன்றிய இலக்கிய வடிவம்‌ 
என்ன? 

கவள: கரிசல்‌ இலக்கியம்‌ 

43. கரிசல்‌ இலக்கியத்தின்‌ எழுத்தாளர்கள்‌ யார்யார்‌? 

தாவா: கு.அழகிரிசாமி, கி.ராஜ நாராயணன்‌ ,பா.செயப்பிரகாசம்‌ பூமணி, 
வீரவேலுசாமி , சோ.தர்மன்‌ ,வேல. ராமமூர்த்தி 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02204 1 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ க்‌ 2 
பீ. 


44. கி. ராஜநாராயணனின்‌ சொந்த ஊர்‌ எது? 


Answer: இடைசெவல்‌ 

45. கோபல்லபுரத்து மக்கள்‌ எந்த ஆண்டிற்கான சாகித்திய அகாதமி விருது 
பெற்றது? 

Answer: 1991 

46. எழுத்துலகில்‌ கி.ரா. எனக்‌ குறிப்பிடப்படுபவர்‌ யார்‌? 

Aner: கி ராஜநாராயணன்‌ 

47. கரிசல்‌ வட்டார சொல்‌ அகராதியை உருவாக்கியவர்‌ யார்‌? 

Aner: கி ராஜநாராயணன்‌ 

48. "கறங்கு இசை விழவின்‌ உறந்தை..." இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 

தாம: அகநானூறு 

49. "கறங்கு இசை விழவின்‌ உறந்தை..." இவ்வரிகளில்‌ இடம்‌ பெற்ற இடம்‌? 

தா: திருச்சி மாவட்டத்தின்‌ உறையூர்‌ 

50. "மைக்கடல்‌ முத்துக்கு ஈடாய்‌ மிக்க நெல்முத்து'-இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 
Aner: முக்கூடற்பள்ளு 

51. "கத்துகடல்‌ சூழ்நாகைக்‌ காத்தான்‌ தன்‌ சத்திரத்தில்‌ அத்தமிக்கும்‌ போது அரிசி 
வரும்‌ "- இவ்வரிகளை எழுதியவர்‌ ? 

வள: காளமேகப்புலவர்‌ 

52. திருக்குறள்‌ தெளிவுரை நூலை எழுதியவர்‌? 

Answer: வ. உ. சிதம்பரனார்‌ 

53. சிறுவர்‌ நாடோடிக்‌ கதைகள்‌ என்னும்‌ நூலை எழுதியவர்‌? 


Answer: கி.ராஜநாராயணன்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02204 2 


௮ ன வேக.கிதம்‌ க்‌ 3 
ஏ. 


54. ஆறாம்‌ திணை என்னும்‌ நூலை எழுதியவர்‌ ? 


Aner: மருத்துவர்‌ கு சிவராமன்‌ 


நான்காம்‌ தமிழ்‌ 


1. மொழிநடையை உருவாக்கும்‌ மென்பொருளுக்கு என்ன பெயர்‌? 

காவள: வேர்டுஸ்மித்‌ 

2. வாட்சன்‌ என்பது எந்த நிறுவனத்தின்‌ செயற்கை நுண்ணறிவு கணினி? 
Answer: ஐ.பி.எம்‌ 

3. "இங்கிவனை யான்‌ பெறவே என்ன தவம்‌ செய்து விட்டேன்‌" எனக்‌ கூறியவர்‌ 
யார்‌? 

Answer: பாரதியார்‌ 

4. இலா எனும்‌ உரையாடும்‌ மென்பொருளை எந்த வங்கி உருவாகியுள்ளது? 
காவ: இந்தியாவின்‌ பாரத ஸ்டேட்‌ வங்கி 

5. ட. என்பதன்‌ விரிவாக்கம்‌ என்ன? 

Answer: Electronic live assistant 

6. பெப்பர்‌ என்பது எந்த வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன்‌? 

கவள: ஜப்பானின்‌ சாப்ட்வங்கி 

7. சீனாவில்‌ எந்த துறைமுக நகரத்தில்‌ சிவன்‌ கோவில்‌ உள்ளது? 

கவள: சூவன் செள 

8. சீனாவில்‌ உள்ள சிவன்‌ கோயில்‌ எந்த மன்னரின்‌ ஆணையின்‌ கீழ்‌ கட்டப்பட்டது ? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02204 3 


ஆ 10/707272- வெக- கிசும்‌ ல்‌ 2 
ஏ. 


மாகு": குப்லாய்கான்‌ 


9. சீனாவில்‌ உள்ள சிவன்‌ கோவிலில்‌ எந்த கால சிற்பங்கள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளது? 

தா: சோழர்‌ கால சிற்பங்கள்‌ 

10. "வாளால்‌ அறுத்து சுடினும்‌ மருத்துவன்‌ பால்‌ மாளாத காதல்‌ நோயாளன்‌ போல்‌ 
"இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ எது? 

தாகு: பெருமாள்‌ திருமொழி 

11. பெருமாள்‌ திருமொழி என்னும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌? 

தாகு: குலசேகர ஆழ்வார்‌ 

12. வித்துவக்கோடூ எனும்‌ ஊர்‌ எங்கு உள்ளது? 

கவள: கேரள மாநிலம்‌ ,பாலக்காடுூ மாவட்டம்‌ 

13. பெருமாள்‌ திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில்‌ எத்தனையாவது 
திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 

தாவா: ஐந்தாம்‌ திருமொழி 

14. பெருமாள்‌ திருமொழியில்‌ எத்தனை பாடல்கள்‌ உள்ளன? 


Answer: 105 


15. குலசேகர ஆழ்வாரின்‌ காலம்‌ என்ன? 

காவா: எட்டாம்‌ நூற்றாண்டு 

16. "விசும்பில்‌ ஊழி ஊழ்‌ ஊழ்‌ செல்ல, கருவளர்‌ வானத்து இசையில்‌ தோன்றி! 
இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ எது? 


கவள: பரிபாடல்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02204 4 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


17. "விசும்பில்‌ ஊழி ஊழ்‌ ஊழ்‌ செல்ல, கருவளர்‌ வானத்து இசையில்‌ தோன்றி" 


இப்பரிபாடல்‌ பாடலை இயற்றியவர்‌ யார்‌? 

Ane: கீரந்தையார்‌ 

18. எந்த அமெரிக்க வானியல்‌ வல்லுநர்‌ நம்‌ பால்வீதி போன்று பல பால்‌ விதிகள்‌ 
உள்ளன என நிரூபித்தார்‌ ? 

து: எட்வின்‌ ஹப்பிள்‌, 1924 

19. "அண்டப்‌ பகுதியின்‌ உண்டைப்‌ பிறக்கம்‌:-:" இவ்வரிகள்‌ இடம்பெற்ற நூல்‌? 
கவள: திருவாசகம்‌ 

20. திருவாசகத்தை இயற்றியவர்‌? 

Answer: மாணிக்கவாசகர்‌ 

21. சங்க நூல்களில்‌ பண்ணோடு பாடப்பட்ட நூல்‌ எது? 

Aner: பரிபாடல்‌ 

22. பரிபாடலில்‌ எத்தனை பாடல்கள்‌ இருப்பதாக கூறப்படுகிறது? 

Answer: 70 பாடல்கள்‌ 

23. பரிபாடலில்‌ கிடைக்கப்‌ பெற்றுள்ள பாடல்கள்‌? 

Answer: 24 பாடல்கள்‌ 

24. பெரியார்‌ அறிவியல்‌ தொழில்நுட்ப கழகம்‌ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 
Answer: 1988 


25. இந்தியாவிலேயே முதன்முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்கு 
உள்ளது? 


தாவா: பெரியார்‌ அறிவியல்‌ தொழில்நுட்ப கழகம்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


02204 5 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
பீ. 


26. இந்தியாவிலேயே முதன்முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை 


எப்போது தொடங்கப்பட்டது? 

Answer: 2009 

27. தற்காலத்தின்‌ ஐன்ஸ்டீன்‌ என புகழப்படுபவர்‌ யார்‌ ? 

Aner: ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ 

28. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ எந்த ஆண்டு பக #3021;கவாதம்‌(a௱yotrophic lateral sclerosis) 
எனும்‌ நரம்பு நோயால்‌ பாதிக்கப்பட்டார்‌? 

Answer: 1963 (21 வயது) 

29. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ எந்த ஆண்டு மூச்சுக்குழாய்‌ தடங்கலால்‌ பேசும்‌ திறனை 
இழந்தார்‌ ? 

Answer: 1985 

30. "பிரபஞ்சத்தை இயக்கும்‌ ஆற்றலாக கடவுள்‌ என்ற ஒருவரை கட்டமைக்க 
வேண்டியதில்லை" எனக்‌ கூறியவர்‌? 

Answer: ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ 

31. "சில நேரங்களில்‌ உண்மை புனைவை விடவும்‌ வியப்பூட்டுவதாக 
அமைந்துவிடுகிறது. அப்படி ஒரு உண்மைதான்‌ கருந்துளைகள்‌ பற்றியதும்‌. 
புனைவு இலக்கியம்‌ படைப்பவர்களது கற்பனை எல்லாம்‌ மிஞ்சுவதாகவே 
கருந்துளைகள்‌ பற்றிய உண்மைகள்‌ உள்ளன. அதனை அறிவியல்‌ உலகம்‌ மிக 
மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது " எனக்‌ கூறியவர்‌ யார்‌ ? 

Answer: ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ 

32. கருந்துளை என்ற சொல்லையும்‌ கோட்பாட்டையும்‌ முதலில்‌ குறிப்பிட்டவர்‌ 
யார்‌? 


Answer: ஜான்‌ வீலர்‌ 
TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02204 6 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


33. ஸ்டீபன்‌ ஹாக்கின்ஸின்‌ கருந்துளைகள்‌ பற்றிய ஆராய்ச்சி முடிவு எவ்வாறு 
அழைக்கப்படுகிறது ? 

தா: ஹாக்கிங்‌ கதிர்வீச்சு 

34. கருந்துளை என்பது படைப்பின்‌ ஆற்றல்‌ என நிறுவியவர்‌ யார்‌ ? 

Aner: ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ 

35. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ நியூட்டன்‌ கேம்பிரிட்ஜ்‌ பல்கலைக்கழகத்தில்‌ என்ன 
மதிப்புமிக்க பதவியை வகித்திருக்கிறார்‌? 

தாவா: லூகாசியன்‌ பேராசிரியர்‌ 

36. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ பெற்ற விருதுகள்‌ என்னென்ன? 

தாவா: அமெரிக்காவின்‌ உயரிய விருதான அதிபர்‌ விருது, ஆல்பர்ட்‌ ஐன்ஸ்டீன்‌ 
விருது, உல்‌ஃப்‌ விருது , காப்ளி பதக்கம்‌, அடிப்படை இயற்பியல்‌ பரிசு 

37. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ யாருடைய நினைவு நாளில்‌ பிறந்தார்‌ ? 

கவள: கலிலியோ (ஐன்ஸ்டைனின்‌ பிறந்தநாளில்‌ இறந்தார்‌) 

38. "தலைவிதி தான்‌ வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை 
பார்த்தால்‌ எனக்கு சிரிப்புதான்‌ வருகிறது . விதி தான்‌ தீர்மானிக்கிறது என்றால்‌ 
சாலையை கடக்கும்‌ போது ஏன்‌ இருபுறமும்‌ பார்த்து கிடக்கிறார்கள்‌" 
எனக்கூறியவர்‌ ? 

Answer: ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ 

39. எந்த ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்‌ போட்டிகளின்‌" தொடக்க விழா 
நாயகர்‌" என்ற சிறப்பை ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ பெற்றார்‌ ? 

Answer: 2012 


40. ஸ்டீபன்‌ ஹாக்கின்ஸ்‌ எந்த தொலைக்காட்சி தொடர்களில்‌ பங்கேற்றார்‌ ? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மின்னல்‌. வேக. கணிதம்‌ ல \ 


02204 7 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


காவ: அடுத்த தலைமுறை பெருவெடிப்புக்‌ கோட்பாடு 


41. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்ஸ்‌ எழுதிய நூல்களுள்‌ எந்த நூல்‌ ௦ மொழிகளில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டது? 

தாவா: காலத்தின்‌ சுருக்கமான வரலாறு 

42. காலத்தின்‌ சுருக்கமான வரலாறு எந்த ஆண்டூ வெளிவந்தது? 

Answer: 

43. " கடும்பகட்டு யானை நெடுந்தேர்க்‌ கோதை திரு மா வியல்‌ நகர்க்‌ கருவூர்‌ 
முன்துறை" இவ்வரரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 

காவா: அகநானூறு 

44. " கடும்பகட்டு யானை நெடுந்தேர்க்‌ கோதை திரு மா வியல்‌ நகர்க்‌ கருவூர்‌ 
முன்துறை" இவ்வரரிகளில்‌ குறிப்பிடப்படும்‌ ஊர்‌ எது ? 

தாகு: கரூர்‌ மாவட்டத்தின்‌ கருவூர்‌ 

45. "அறிவைவிட மிகவும்‌ முக்கியமானது கற்பனைத்திறன்‌ .ஏனெனில்‌ அறிவு 
என்பது நாம்‌ தற்போது அறிந்தும்‌ புரிந்தும்‌ வைத்திருப்பதோடு முடிந்துவிடூ கிறது 
கற்பனைத்‌ திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும்‌ அளப்பது. இன்று நாம்‌ 
அறிந்திருப்பதை மட்டூமன்று; இனி நாம்‌ அறிந்து க்கொள்ளப்போவதையும்‌ 
உள்ளடக்கியது" எனக்‌ கூறியவர்‌? 

Answer: ஐன்ஸ்டீன்‌ 

46. "வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும்‌ வெற்றிக்கான வழி அதில்‌ 
இருக்கவே செய்கிறது. நிச்சயம்‌ என ஆராய்ச்சியில்‌ நான்‌ வெல்வேன்‌ அதன்‌ 
மூலம்‌ மனித இனம்‌ தொடர வழிவகுப்பேன்‌" எனக்‌ கூறியவர்‌ ? 


Answer: ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02204 6 


A ல வேக.கணிதம்‌ 4 a 
பீ. 


47. "நிலாவையும்‌ வானத்து மீனையும்‌ காற்றையும்‌ நேர்பட வைத்தாங்கே 


குலாவும்‌ அமுதக்‌ குழம்பைக்‌ குடிதொரு கோல வெறிபடைத்தோம்‌" இவ்வரிகளை 
இயற்றியவர்‌ யார்‌? 

Answer: பாரதியார்‌ 

48. பஞ்ச பூதங்களின்‌ அறிவியல்‌ கதைகள்‌ என்னும்‌ நூலை எழுதியவர்‌ ? 

Answer: நீலமணி 

49. அன்றாட வாழ்வில்‌ அறிவியல்‌ என்னும்‌ நூலை எழுதியவர்‌? 

தாவ: ச. தமிழ்ச்செல்வன்‌ 

50. காலம்‌ எனும்‌ நூலை எழுதியவர்‌? 


Answer: ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ 


மணற்கேணி 


1. "ஒரு மொழியில்‌ உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில்‌ வெளியிடுவது 
மொழிபெயர்ப்பு" என கூறியவர்‌? 


Answer: மணவை முஸ்தபா 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


02204 0 


அதை மினல்‌. வேச-கிதபம்‌ ல க்‌ 
ஏ. 


2. "ஒரு மொழி வளம்‌ பெறவும்‌ உலகத்துடன்‌ உறவு கொள்ளவும்‌ மொழிபெயர்ப்பு 


இன்றியமையாததாகும்‌. உலக நாகரிக வளர்ச்சிக்கும்‌ பொருளியல்‌ 
மேம்பாட்டிற்கும்‌ மொழிபெயர்ப்பும்‌ ஒரு காரணமாகும்‌ என கூறியவர்‌? 

கவள: மூ.கு. ஜகந்நாதராஜா 

3. மொழிபெயர்த்தல்‌ என்ற தொடரை தொல்காப்பியர்‌ எங்கு குறிப்பிட்டுள்ளார்‌? 
Answer: மரபியல்‌ 

4. "மாபாரதம்‌ தமிழ்ப்படுத்தும்‌ மதுராபுரி சங்கம்வைத்தும்‌ .. "இக்குறிப்பு 
காணப்படும்‌ செப்பேடு? 

தாவா: சின்னமனூர்ச்‌ செப்பேடு 

5. வடமொழி கதைகளை தழுவி தமிழில்‌ படைக்கப்பட்ட காப்பியங்கள்‌ 
என்னென்ன? 

கவள: பெருங்கதை ,சீவகசிந்தாமணி ,கம்பராமாயணம்‌ ,வில்லிபாரதம்‌ 

6. ஷேக்ஸ்பியர்‌ எந்த மொழியில்‌ மொழி பெயர்ப்பின்‌ மூலம்‌ அறிமுகமானார்‌? 
Answer: ஜெர்மன்‌ 

7. கீதாஞ்சலி நூலை எழுதியவர்‌ யார்‌ ? 

தாஹ: ரவீந்திரநாத்‌ தாகூர்‌ 

8. கீதாஞ்சலி நூல்‌ எந்த மொழியில்‌ எழுதப்பட்டது? 

தாவா: வங்கமொழி 

9. ஒரு நாட்டின்‌ தொழில்‌ வளர்ச்சியை எதனைக்‌ கொண்டு மதிப்பிடுவார்கள்‌ ? 
Aner: ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு 
10. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர்‌ யார்‌? 

கவள: ராகுல்‌ சாங்கிருத்யாயன்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


paged (0 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


11. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல்‌ எந்த மொழியில்‌ எப்போது 


எழுதப்பட்டது? 

தாகு: இந்திமொழி, 1942 

12. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை யார்‌ தமிழில்‌ 
மொழிபெயர்த்தார்‌? 

Answer: கண முத்தையா 

13. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல்‌ எப்போது தமிழில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டது? 

Answer: 1949 

14. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை யார்‌ 2016ஆம்‌ ஆண்டு 
மொழிபெயர்த்தவர்‌? 

தா": டாக்டர்‌ என்‌. ஸ்ரீதர்‌, முத்து மீனாட்சி 

15. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை யார்‌ 2018ஆம்‌ ஆண்டு 
மொழிபெயர்த்தவர்‌? 

Ane: யூமா வாசுகி 

16. ஜெர்மனியில்‌ ஓராண்டில்‌ பிறமொழிகளிலிருந்து எத்தனை நூல்கள்‌ வரை 
மொழிபெயர்க்கப்படுகின்றன ? 

Answer: 5000 

17. ஜெர்மனியில்‌ மொழிபெயர்க்கப்படும்‌ வரிசையில்‌ எந்த மொழி முதலிடம்‌ 
வகிக்கிறது? 

கவள: ஆங்கிலம்‌ 

18. கருத்துப்‌ பகிர்வு தருவதால்‌ மொழிபெயர்ப்பை எவ்வாறு குறிப்பிடுவார்கள்‌? 


Aner: பயன்கலை 
TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


paged 1 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
பீ. 


19. "காசினியில்‌ இன்று வரை அறிவின்‌ மன்னர்‌ கண்டூள்ள கலைகள்‌ எல்லாம்‌ 


தமிழில்‌ எண்ணி பேசி மகிழ்‌ நிலை வேண்டும்‌ என குறிப்பிடுபவர்‌ யார்‌? 
தாவா: குலோத்துங்கன்‌ 

20. "சென்றிடுவீர்‌ எட்டுத்திக்கும்‌ கலைச்செல்வங்கள்‌ யாவும்‌ கொணர்ந்திங்கு 
சேர்ப்பீர்‌" என கூறியவர்‌ யார்‌? 

Answer: பாரதியார்‌ 

21. "தேமதுரத்‌ தமிழோசை உலகமெல்லாம்‌ பரவும்வகை செய்தல்‌ வேண்டும்‌" 
எனக்‌ கூறியவர்‌? 

Answer: பாரதியார்‌ 

22. எங்குள்ள தேசிய நூற்கூடத்தில்‌ ஏறக்குறைய ஆயிரம்‌ பழைய தமிழ்‌ ஏடுகளும்‌ 
கையெழுத்துப்‌ படிகளும்‌ உள்ளன? 

Answer: பிரான்ஸ்‌ 

23. "மாணிக்கவாசகர்‌ பிள்ளைத்தமிழ்‌ ,சரளிப்புத்தகம்‌ புதுச்சேரி அம்மன்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ முதலிய நூல்களும்‌ பிரான்ஸ்‌ தேசிய நூலகத்தில்‌ உள்ளதாக 
கூறியவர்‌ யார்‌ ? 

தாமு: தனிநாயக அடிகள்‌ 

24. "அருளைப்‌ பெருக்கி அறிவைத்‌ திருத்தி மருளை யகற்றி மதிக்கும்‌:--" 
இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ எது? 

கவள: நீதிநெறி வெண்பா 

25. ஒரே நேரத்தில்‌ நிகழ்த்தப்படும்‌ நூறு செயல்களை நினைவில்‌ கொண்டு 
விடையிளித்தலுக்கு என்ன பெயர்‌? 

கவள: சதாவதானம்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


paged 2 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ க்‌ 2 
பீ... 


26. செய்குதம்பி பாவலர்‌ எங்கு பிறந்தார்‌? 


கவள: கன்னியாகுமரி மாவட்டம்‌ இடலாக்குடி 
27. செய்குத்தம்பி பாவலரின்‌ காலம்‌ என்ன? 
Answer: 1874 -1950 


28. செய்குதம்பி பாவலர்‌ எந்த வயதிலேயே செய்யுள்‌ இயற்றும்‌ திறன்‌ 
பெற்றிருந்தார்‌ ? 


Answer: 15 


29. செய்கு தம்பி பாவலர்‌ சென்னை விக்டோரியா அரங்கத்தில்‌ எப்போது 
சதாவதானி பட்டம்‌ பெற்றார்‌ ? 

Answer: மார்ச்‌ 10, 1907 

30. செய்குதம்பி பாவலரின்‌ மணிமண்டபமும்‌ பள்ளியும்‌ எங்கு உள்ளது ? 
நாக: இடலாக்குடி 

31. இடைக்காடன்‌ பிணக்குத்‌ தீர்த்த படலம்‌ திருவிளையாடல்‌ புராணத்தில்‌ எந்த 
காண்டத்தில்‌ உள்ளது? 

கவள: திரு ஆலவாய்‌ காண்டம்‌ 

32. இடைக்காடனை அவமதித்த மன்னன்‌ யார்‌? 

கவள: குசேல பாண்டியன்‌ 

33. இடைக்காடன்‌ யாருடைய நண்பர்‌? 

Answer: கபிலர்‌ 

34. "கழிந்த பெரும்‌ கேள்வியினான்‌ எனக்‌ கேட்டூ முழுதுணர்ந்த கபிலன்‌..." 
இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 

கவள: திருவிளையாடல்‌ புராணம்‌ 


35. மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னன்‌ யார்‌? 
TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


Page 3 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


Aner: தகடூர்‌ எறிந்த பெருஞ்சேரல்‌ இரும்பொறை 
36. "மாசற விசித்த வார்புறு வள்பின்‌.." இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ ? 


Answer: புறநானூறு 

37. திருவிளையாடற்புராணம்‌ நூலை இயற்றியவர்‌ யார்‌? 

கவள: பரஞ்சோதி முனிவர்‌ 

38. திருவிளையாடற்‌ புராணத்தில்‌ எத்தனை காண்டங்கள்‌ உள்ளன ? 

Aner: மூன்று :மதுரைக்காண்டம்‌ கூடற்காண்டம்‌ திருவாலவாய்க்‌ காண்டம்‌ 
39. திருவிளையாடல்‌ புராணம்‌ எத்தனை படலங்கள்‌ உடையது? 

Answer: 64 படலங்கள்‌ 

40. பரஞ்சோதி முனிவர்‌ எங்கு பிறந்தார்‌? 

கவள: திருமறைக்காடு (வேதாரண்யம்‌) 

41. பரஞ்சோதி முனிவரின்‌ காலம்‌ என்ன? 

தாவா: பதினேழாம்‌ நூற்றாண்டு 

42. பரஞ்சோதி முனிவர்‌ இயற்றிய வேறு நூல்கள்‌ என்னென்ன? 

தாவா: வேதாரண்ய புராணம்‌, திருவிளையாடல்‌ போற்றிக்‌ கலிவெண்பா, மதுரை 
பதிற்றுப்பத்தந்தாதி 

43. உனக்கு படிக்க தெரியாது என்னும்‌ சிறுகதையை எழுதியவர்‌ யார்‌? 

Aner: கமலாலயன்‌ 

44. உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில்‌ யாருடைய வாழ்க்கையை 
நூலாகப்‌ படைத்துள்ளார்‌ கமலாலயன்‌ ? 

தாவா: அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட்‌ பெத்யூன்‌ 

45. கமலாலயன்‌ இயற்பெயர்‌ என்ன ? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


paged 4 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


Aner: வே. குணசேகரன்‌ 

46. "கொற்கைக்‌ கோமான்‌ கொற்கையம்‌ பெருந்துறை "இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற 
நூல்‌ எது? 

தாஸ: ஐங்குறுநூறு 

47. "கொற்கைக்‌ கோமான்‌ கொற்கையம்‌ பெருந்துறை "இவர்களில்‌ 
குறிப்பிடப்படும்‌ ஊர்‌? 

தாஹா: தூத்துக்குடி மாவட்டத்தின்‌ கொற்க்கை 

48. "கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும்‌ கற்கை நன்றே " இவ்வரிகள்‌ 
இடம்‌ பெற்ற நூல்‌? 

கவள: வெற்றிவேற்கை 

49. "வள்ளுவன்‌ தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ்‌ கொண்ட தமிழ்நாடு" என 
கூறியவர்‌? 

Answer: பாரதியார்‌ 

50. "நெஞ்சை அள்ளும்‌ சிலப்பதிகாரம்‌" என கூறியவர்‌ ? 

Answer: பாரதியார்‌ 

51. "அறைக்குள்‌ யாழிசை ஏதென்று சென்று எட்டிப்‌ பார்த்தேன்‌ பேத்தி நெட்டுருப்‌ 
பண்ணினாள்‌ நீதி நூல்‌ திரட்டையே" இவ்வரிகளை எழுதியவர்‌? 

Aner: பாரதிதாசன்‌ 

52. சிறந்த சிறுகதைகள்‌ பதின்மூன்று எனும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌ ? 

தாஹ: தமிழில்‌ - வல்லிக்கண்ணன்‌ 

53. குட்டி இளவரசன்‌ என்னும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌? 

தாக": தமிழில்‌ -வே. ஸ்ரீராம்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


022௦41 5 


ட: இவல வேக.கணிதம்‌ 4 ்‌! 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


54. ஆசிரியரின்‌ டைரி என்ற நூலை எழுதியவர்‌ யார்‌ ? 


Answer: தமிழில்‌- எம்பி அகிலா 


இயல்‌ 


நிலா முற்றம்‌ 


1. கரகம்‌ எனும்‌ பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில்‌ வைத்து 
தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது எவ்வாறு அழைக்கப்படும்‌? 

Answer: கரகாட்டம்‌ 

2. கரகாட்டத்திற்கு வழங்கப்படும்‌ வேறு பெயர்கள்‌ என்னென்ன ? 

காக: கரகம்‌, கும்பாட்டம்‌ 

3. "நீரற வறியாக்‌ கரகத்து" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 

Answer: புறநானூறு 

4. 11 வகை ஆடல்கள்‌ பற்றி குறிப்பிடும்‌ நூல்‌? 

காவ: சிலப்பதிகாரம்‌ 

5. மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில்‌ எந்த ஆடல்‌ கரகாட்டத்திற்கு அடிப்படை 
என்று கருதப்படுகிறது? 

காவா: குடக்கூத்து 

6. மயில்‌ வடிவ கூட்டுக்குள்‌ ஒருவர்‌ தன்‌ உருவத்தை மறைத்துக்‌ கொண்டு 
நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும்‌ ஆட்டத்திற்கு பெயரென்ன ? 

கவள: மயிலாட்டம்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


paged 6 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ க்‌ 2 
ஏ. 


7. கரகாட்டத்தின்‌ துணை ஆட்டமாக ஆடப்படுவது எது? 


து: மயிலாட்டம்‌ 

8. கா என்பதற்கு என்ன பொருள்‌? 

து: பாரம்‌ தாங்கும்‌ கோல்‌ 

9. ஒரே நிறத்‌ துணியை முண்டாசு போல கட்டியும்‌ காலில்‌ சலங்கை அணிந்து 
கையில்‌ வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசி ஆடும்‌ ஆட்டத்திற்கு பெயர்‌ 
என்ன ? 

து: ஒயிலாட்டம்‌ 

10. ஒயிலாட்டத்தை பெரும்பாலும்‌ யார்‌ ஆடுவார்கள்‌? 

Answer: ஆண்கள்‌ 

11. வானத்து தேவர்கள்‌ ஆடிய ஆட்டம்‌ என பொருள்‌ கொள்ளப்படுவது? 

Aer: தேவராட்டம்‌ 

12. ஆண்கள்‌ மட்டுமே ஆடும்‌ ஆட்டம்‌ எது? 

Awe: தேவராட்டம்‌ 

13. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது ? 

Aner: உறுமி 

14. உறுமி வேறு எவ்வாறு அழைக்கப்படும்‌? 

தாவா: தேவதுந்துபி 

15. தேவராட்டத்தில்‌ எத்தனை கலைஞர்கள்‌ கலந்து கொள்ள வேண்டும்‌ என்பது 
பொது மரபாக உள்ளது? 

Answer: 8 முதல்‌ 13 கலைஞர்கள்‌ 

16. தேவராட்டம்‌ போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை எது? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


paged 7 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


காவ: சேவையாட்டம்‌ 

17. பொய்க்கால்‌ குதிரையாட்டத்திற்கு வழங்கப்படும்‌ வேறு பெயர்கள்‌ 
என்னென்ன? 

கவள: புரவியாட்டம்‌ ,புரவி நாட்டியம்‌ 

18. பொய்க்கால்‌ குதிரையாட்டம்‌ யாருடைய காலத்தில்‌ தஞ்சைக்கு வந்ததாக 
கூறப்படுகிறது? 

Answer: மராட்டியர்‌ காலம்‌ 

19. எந்த ஆட்டத்திற்கு பாடல்கள்‌ பயன்படுத்தப்படுவதில்லை ? 

கவள: பொய்க்கால்‌ குதிரை ஆட்டம்‌ 

20. பொய்க்கால்‌ குதிரையாட்டம்‌ ராஜஸ்தானில்‌ எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 
Aner: கச்சிக்கொடி 

21. பொய்க்கால்‌ குதிரையாட்டம்‌ கேரளத்தில்‌ எவ்வாறு அழைக்கப்படுகிறது ? 
கவள: குதிரைக்களி 

22. தப்பு என்றதோர்‌ கருவியை இசைத்துக்‌ கொண்டே அதன்‌ இசைக்கு ஏற்ப 
ஆடப்படும்‌ நிகழ்கலைக்கு பெயர்‌ என்ன? 

Aner: தப்பாட்டம்‌ 

23. "தந்தகக என்று தாளம்‌ பதலை திமிலைதுடி தம்பட்ட மும்பெருக"இவ்வரிகள்‌ 
இடம்‌ பெற்ற நூல்‌& ஆசிரியர்‌ யார்‌? 

தாணு: திருப்புகழ்‌ , அருணகிரிநாதர்‌ 

24. ஒன்றை சொல்வதென்றே இசைக்கப்படும்‌ இசைக்கவல்ல தாளக்‌ கருவி எது? 
Answer: பறை 

25. எந்த நூலில்‌ கருப்பொருள்களில்‌ ஒன்றாக பறை இடம்பெற்றுள்ளது ? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


ற்‌ மின்னல்‌. வேக-கணிதம்‌ 4 a 


Page 6 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


தாமு: தொல்காப்பியம்‌ 

26. நாட்டுப்புற மக்களால்‌ நிகழ்த்தப்பட்டு வரும்‌ கலைக்கு என்ன பெயர்‌ ? 
தாவா: தெருக்கூத்து 

27. எந்தக்‌ கலையில்‌ ஒரு கதையை இசை, வசனம்‌, ஆடல்‌, பாடல்‌ மெய்ப்பாடு 
ஆகியவற்ற- ஒருங்கிணைத்து வழங்குவர்‌? 

தாவா: தெருக்கூத்து 

28. திரெளபதி அம்மன்‌ வழிபாட்டின்‌ ஒரு பகுதியாக எந்த கலை இருக்கிறது? 
தாவா: தெருக்கூத்து 

29. "நாடகக்‌ கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள்‌" என கூறியவர்‌ யார்‌? 
தாஹ: கூத்துப்பட்டறை ந.முத்துசாமி என்ற கலை ஞாயிறு 

30. ந.முத்துசாமி பெற்ற விருதுகள்‌ என்னென்ன? 

தாவா: இந்திய அரசின்‌ தாமரைத்திரு விருது, தமிழ்நாடு அரசின்‌ கலைமாமணி 
விருது 

31. வேளாண்மை செய்வோரின்‌ கலையாக இருந்தது எது? 

தாவா: தெருக்கூத்து 

32. தோலாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும்‌ கலைக்கு என்ன பெயர்‌ ? 
காவா: தோற்பாவைக்‌ கூத்து 

33. மரப்பாவையை பற்றி குறிப்பிடும்‌ நூல்‌ எது? 

தாகு: திருக்குறள்‌ 

34. எந்த நூலில்‌ தோற்பாவைக்‌ கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகிறது? 
கவள: திருவாசகம்‌ பட்டினத்தார்‌ பாடல்‌ 

35. எந்த நாட்டில்‌ இராச சோழன்‌ தெரு என்பது இன்றும்‌ உள்ளது? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌ வேக. கணிதம்‌ ல 2 


paged 9 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


தாமு: மலேசிய தலைநகர்‌ கோலாலம்பூர்‌ 


36. "சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்‌ தண்டுகள்‌" 
இவ்வரிகளை இயற்றியவர்‌? 

Answer: உமா மகேஸ்வரி 

37. கவிஞர்‌ உமா மகேஸ்வரி எங்கு பிறந்தார்‌? 

தாகு: மதுரை மாவட்டம்‌ 

38. கவிஞர்‌ உமா மகேஸ்வரி படைத்த கவிதைத்‌ தொகுதிகள்‌ என்னென்ன ? 
தாகு": நட்சத்திரங்களின்‌ நடுவே வெறும்‌ பொழுது ,கற்பாவை 

39. "செம்பொ னடிச்சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட" இவ்வரிகள்‌ இடம்‌ 
பெற்ற நூல்‌ ? 

தா: முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்‌ 

40. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்‌ தமிழை இயற்றியவர்‌ யார்‌? 

Aer: குமரகுருபரர்‌ 

41. செங்கீரைச்செடி காற்றில்‌ ஆடுவது போன்று குழந்தையின்‌ தலை எந்த 
மாதங்களில்‌ மென்மையாக அசையும்‌? 

தாவா: ஐந்து முதல்‌ ஆறாம்‌ மாதங்களில்‌ 

42. சிற்றிலக்கிய வகைகள்‌ எத்தனை? 


Answer: 96 


43. இறைவனையோ தலைவரையே, அரசனையோ பாட்டுடைத்‌ தலைவராகக்‌ 
கொண்டு அவரை குழந்தையாகக்‌ கருதி பாடப்படும்‌ இலக்கியம்‌ எது? 

தாகு: பிள்ளைத்தமிழ்‌ 

44. பிள்ளைத்தமிழில்‌ எத்தனை பருவங்கள்‌ இடம்பெறும்‌? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 0 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
பீ. 


45. பிள்ளைத்தமிழில்‌ பருவங்களுக்கு எத்தனை பாடல்கள்‌ இடம்பெறும்‌? 


Answer: 10 


தாவா: பத்து பாடல்‌ 

46. பிள்ளைத்தமிழ்‌ இலக்கியத்தில்‌ இடம்பெறும்‌ மொத்த பாடல்கள்‌ எண்ணிக்கை? 
காவா: நூறு பாடல்கள்‌ 

47. குமரகுருபரரின்‌ காலம்‌ எது? 

தாவா: பதினேழாம்‌ நூற்றாண்டு 

48. குமரகுருபரர்‌ எந்தெந்த மொழிகளில்‌ புலமை பெற்றவர்‌ ? 

தாவா: தமிழ்‌ வடமொழி இந்துஸ்தானி 

49. குமரகுருபரர்‌ இயற்றிய நூல்கள்‌ என்னென்ன? 

தா": கந்தர்‌ கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌, மதுரைக்‌ 
கலம்பகம்‌, சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம்‌ ,திருவாரூர்‌ 
மும்மணிக்கோவை 

50. பிள்ளைத்தமிழில்‌ இருபாலருக்கும்‌ பொதுவான பருவங்கள்‌ என்னென்ன? 
கவள: காப்பு செங்கீரை, தால்‌, சப்பாணி ,முத்தம்‌, வருகை, அம்புலி 

51. ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்க்குரிய கடைசி மூன்று பருவங்கள்‌ என்னென்ன? 
தாஹா: சிற்றில்‌, சிறுபறை ,சிறுதேர்‌ 

52. பெண்பாற்‌ பிள்ளைத்‌ தமிழுக்கு உரிய கடைசி மூன்று பருவங்கள்‌ என்னென்ன? 
தாகு: கழங்கு, அம்மானை ஊசல்‌ 

53. "கம்பன்‌ இசைத்த கவி எல்லாம்‌ நான்‌" எனப்‌ பெருமை படுபவர்‌ யார்‌? 


Answer: பாரதியார்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 1 


அதை மினல்‌. வேச-கிதபம்‌ ல க்‌ 
ஏ. 


54. "தாதுகு சோலை தோறும்‌ செண்பகக்‌ காடு தோறும்‌." இவ்வரிகள்‌ இடம்பெற்ற 


காண்டம்‌ & நூல்‌ எது ? 

தா: பால காண்டம்‌ -ஆற்றுப்படலம்‌, கம்பராமாயணம்‌ 

55. "தண்டலை மயில்கள்‌ ஆட தாமரை விளக்கம்‌ தாங்க.." இவ்வரிகள்‌ இடம்பெற்ற 
காண்டம்‌ & நூல்‌ எது? 

Aner: பால காண்டம்‌ -நாட்டுப்படலம்‌, கம்பராமாயணம்‌ 

56. "வண்மையில்லை யோர்வறுமை யின்மையால்‌" இவ்வரிகள்‌ இடம்பெற்ற 
காண்டம்‌ & நூல்‌ எது? 

Aner: பால காண்டம்‌ -நாட்டுப்படலம்‌, கம்பராமாயணம்‌ 

57. "வெய்யோன்‌ ஒளி தன்‌ மேனியில்‌ விரி சோதியில்‌ மறைய" இவ்வரிகள்‌ 
இடம்பெற்ற காண்டம்‌ &நூல்‌ எது? 

கவள: அயோத்தியா காண்டம்‌ -கங்கைப்படலம்‌, கம்பராமாயணம்‌ 

58. "ஆளு நெடுந்திரை ஆறு கடந்து இவர்‌ போவாரோ?" இவ்வரிகள்‌ இடம்பெற்ற 
காண்டம்‌ & நூல்‌ எது? 

கவள: அயோத்தியா காண்டம்‌ கங்கைகாண்‌ படலம்‌, கம்பராமாயணம்‌ 

59. "உறங்குகின்ற கும்பகன்ன! உங்கள்‌ மாய வாழ்வெலாம்‌ இறங்குகின்றது ---" 
இவ்வரிகள்‌ இடம்பெற்ற காண்டம்‌ &நூல்‌ எது ? 

காக": யுத்த காண்டம்‌ -கும்பகருணன்‌ வதைப்‌ படலம்‌, கம்பராமாயணம்‌ 

60. கம்பர்‌ ராமனது வரலாற்றை தமிழில்‌ வழங்கி தன்‌ நூலுக்கு என்ன 
பெயரிட்டார்‌? 

காவ: இராம அவதாரம்‌ 

61. கம்ப ராமாயணம்‌ எத்தனை காண்டங்கள்‌ கொண்டது? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 2 


அதை மின்னல்‌. வேக-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


Answer: ஆறு காண்டங்கள்‌ 


62. கம்பரை பாராட்டி வழங்கப்படும்‌ முதுமொழிகள்‌ என்னென்ன? 

கவள: கல்வியில்‌ பெரியவர்‌ கம்பர்‌ கம்பன்‌ வீட்டுக்‌ கட்டுத்தறியும்‌ கவிபாடும்‌, 
விருத்தமெனும்‌ ஒன்பாவிற்கு உயர்‌ கம்பன்‌ 

63. கம்பர்‌ எந்த ஊரைச்‌ சேர்ந்தவர்‌? 

தாஸ: சோழநாட்டு திருவழுந்தூர்‌ 

64. கம்பரை ஆதரித்த வள்ளல்‌ யார்‌ ? 

Ae: திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ சடையப்ப வள்ளல்‌ 

65. கம்பர்‌ இயற்றிய வேறு நூல்கள்‌ என்னென்ன? 

ககா: சரஸ்வதி அந்தாதி சடகோபர்‌ அந்தாதி, திருக்கை வழக்கம்‌, ஏரெழுபது, 
சிலையெழுபது 

66. பாய்ச்சல்‌ எனும்‌ சிறுகதை எந்த சிறுகதைத்‌ தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ளது? 
தாக: தக்கையின்‌ மீது நான்கு கண்கள்‌ 

67. தக்கையின்‌ மீது நான்கு கண்கள்‌ எனும்‌ நூலை இயற்றியவர்‌ யார்‌ ? 

காவ: சா கந்தசாமி 

68. சா.கந்தசாமி எந்த இடத்தைச்‌ சேர்ந்தவர்‌ ? 

தாவா: மயிலாடுதுறை ,நாகப்பட்டினம்‌ 

69. சா.கந்தசாமி தனது எந்த புதினத்தால்‌ எழுத்துலகில்‌ புகழ்‌ பெற்றார்‌ ? 
Aner: சாயாவனம்‌ 

70. சா.கந்தசாமியின்‌ எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? 
நா: விசாரணை கமிஷன்‌ 

71. சா கந்தசாமி எழுதிய நூல்கள்‌ என்னென்ன? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 3 


௮ ன வேக.கிதம்‌ க்‌ 3 
ஏ. 


தாவ: தொலைந்து போனவர்கள்‌, சூரியவம்சம்‌ , சாந்தகுமாரி மற்றும்‌ 150 க்கும்‌ 


மேற்பட்ட சிறுகதைகள்‌ 11 க்கும்‌ மேற்பட்ட புதினங்கள்‌ 

72. "ஓங்கு இரும்‌ பரப்பின்‌ வங்க ஈட்டத்து தொண்டியோர்‌"இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற 
நூல்‌? 

காவ: சிலப்பதிகாரம்‌ ஊர்காண்‌ காதை 

73. "ஓங்கு இரும்‌ பரப்பின்‌ வங்க ஈட்டத்து தொண்டியோர்‌"இவ்வரிகளில்‌ 
குறிப்பிடப்படும்‌ ஊர்‌ எது? 

Aner: ராமநாதபுரம்‌ மாவட்டத்தின்‌ தொண்டி 

74. தேன்மழை நூலின்‌ ஆசிரியர்‌ ? 

Answer: சுரதா 

75. திருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ ? 

கவள: திருநாவுக்கரசு 

76. நாட்டார்‌ கலைகள்‌ நூலின்‌ ஆசிரியர்‌? 


கவள: கா.பெருமாள்‌ 


விதை நெல்‌ 


1. காந்தியடிகள்‌ சத்தியாகிரகம்‌ என்ற அறப்போர்‌ முறையை 
தென்னாப்பிரிக்காவில்‌ தொடங்கிவைத்த ஆண்டு? 


Answer: 1906 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 4 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ க்‌ 2 
ஏ. 


2. வ உ சிதம்பரனார்‌ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல்‌ நிறுவனத்தை 


எந்த ஆண்டு தொடங்கினார்‌ ? 
Answer: 1906 


3. மா பொ சிவஞானம்‌ எப்போது பிறந்தார்‌? 

Answer: ஜூன்‌ 26, 1906 

4. மா பொ சிவஞானம்‌ எங்கு பிறந்தார்‌? 

தா: சென்னை ஆயிரம்‌ விளக்கு வட்டம்‌ ,சால்வன்குப்பம்‌ 

5. மா.பொ. சிவஞானத்தின்‌ பெற்றோர்‌ யார்‌? 

தா: பொன்னுசாமி -சிவகாமி 

6. மா.பொ. சிவஞானத்தின்‌ இயற்பெயர்‌ என்ன? 

கவள: ஞானப்பிரகாசம்‌ 

7. சரபையர்‌ என்ற முதியவர்‌ மா.பொ. சிவஞானத்தின்‌ பெயரை எவ்வாறு 
அழைத்தார்‌ ? 

கவள: சிவஞானி 

8. மா.பொ. சிவஞானத்தின்‌ கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை யாரைச்‌ 
சேரும்‌? 

தாவா: திருப்பாதிரிப்புலியூர்‌ ஞானியாரடிகள்‌ 

9. காந்தி-இர்வின்‌ ஒப்பந்தம்‌ எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டது ? 

Answer: 1931 

10. எந்த ஆண்டு "தமிழா! துள்ளி எழு" தலைப்புடைய துண்டறிக்கையை மா.பொ.சி 
வழங்கியதற்காக சிறையில்‌ அடைக்கப்பட்டார்‌? 


Answer: 30.09.1932 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 5 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


11. வடக்கெல்லை தமிழ்‌ மக்களை ஒருங்கிணைத்து தமிழ்‌ உணர்வு 


கொள்ளசெய்தழன்‌ யார்‌? 

தாவா: தமிழாசான்‌ மங்கலங்கிழார்‌ 

12. "தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய 
ஓர்‌ இலக்கியம்‌ தமிழில்‌ உண்டென்றால்‌ அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு 
ஒன்று இல்லை" எனக்‌ கூறியவர்‌ யார்‌ ? 

Answer: மா. பொ சிவஞானம்‌ 

13. தமிழ்நாட்டில்‌ சிலப்பதிகார மாநாடூ நடத்தியவர்‌ யார்‌? 

Answer: மா.பொ.சிவஞானம்‌ 

14. சிலம்புச்‌ செல்வர்‌ என அழைக்கப்படுபவர்‌ யார்‌? 

Answer: மா.பொ. சிவஞானம்‌ 

15. யார்‌ தலைமையில்‌ ஆணையம்‌ அமைக்கப்பட்டூ திருத்தணி வரையுள்ள தமிழ்‌ 
நிலங்கள்‌ மீட்கப்பட்டன? 

Answer: படாஸ்கர்‌ ஆணையம்‌ 

16. சென்னை மாகாணத்தில்‌ இருந்து பிரித்து ஆந்திரம்‌ அமைவதற்காக 
ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு நபர்‌ ஆணையத்தின்‌ தலைமை யார்‌? 

காள: நீதிபதி வாஞ்சு 

17. மா.பொ. சிவஞானத்தின்‌ தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய முதல்‌ பேச்சு எங்கு 
எப்போது நடந்தது? 


கவள: அக்டோபர்‌ 25, 1946 நாகர்கோவில்‌ நகரின்‌ வடிவீஸ்வரம்‌ , வடிவை வாலிபர்‌ 


சங்கத்தின்‌ ஆண்டூ விழாவில்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 6 


அதை மின்னல்‌. வேக-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


18. தெற்கெல்லை கிளர்ச்சியில்‌ திருவிதாங்கூர்‌ ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு 


காரணமாக உயிர்‌ நீத்தவர்கள்‌ யார்‌? 

தாமு: தேவசகாயம்‌ ,செல்லையா 

19. மார்ஷல்‌ ஏ. நேசமணி என்ன பணிகளை வகித்துள்ளார்‌? 

தாமு: வழக்கறிஞர்‌, நாகர்கோவில்‌ நகர்மன்ற தலைவர்‌ சட்டமன்ற உறுப்பினர்‌, 
நாடாளுமன்ற உறுப்பினர்‌ 

20. குமரிமாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச்‌ சென்றவர்‌ யார்‌? 

Answer: மார்ஷல்‌ ஏ. நேசமணி 

21. எப்போது கன்னியாகுமரி மாவட்டம்‌ தமிழ்நாட்டுடன்‌ இணைந்தது ? 
Aner: நவம்பர்‌ 1, 1956 

22. மார்ஷல்‌ ஏ. நேசமணி அவர்களின்‌ நினைவைப்‌ போற்றும்‌ வகையில்‌ தமிழக 
அரசு அவருக்கு எங்கு மணிமண்டபம்‌ அமைத்துள்ளது ? 

Awe: நாகர்கோவில்‌ 

23. எந்த நூல்களில்‌ தமிழகத்தின்‌ வடக்கு எல்லை வேங்கடமலையாகவும்‌, 
தெற்கெல்லை குமரிமுனையாகவும்‌ கூறப்படுகிறது ? 

Aner: புறநானூறு சிலப்பதிகாரம்‌ 

24. ஆஸ்டிரியா நாட்டு தலைநகரம்‌ எது? 

து: வியன்னா 

25. முசிறி -அலெக்சாண்டிரியா ஒப்பந்தம்‌ எந்த ஆண்டு ஏற்படுத்திக்‌ 
கொள்ளப்பட்டது? 

தா: கி.பி இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதி 

26. மாப்பு சிவஞானத்தின்‌ தன்‌ வரலாற்று நூல்‌ எது? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 7 


ஆ 10/707272- வெக- கிசும்‌ ல்‌ 2 
ஏ. 


தா: எனது போராட்டம்‌ 


27. மா.பொ. சிவஞானத்தின்‌ காலம்‌ என்ன ? 
Answer: 1906 - 1995 


28. மா.பொ.சிவஞானம்‌ எந்த ஆண்டு சட்டமன்ற மேலவைத்‌ தலைவராக பதவி 
வகித்துள்ளார்‌ ? 

Answer: 1972 முதல்‌ 1978 வரை 

29. மா பொ சிவஞானம்‌ என்ன கழகத்தைத்‌ தொடங்கினார்‌ ? 

தாவா: தமிழரசு கழகம்‌ 

30. மா.பொ. சிவஞானத்தின்‌ எந்த நூல்‌ 1966 ஆம்‌ ஆண்டு சாகித்ய அகடமி விருது 
பெற்றது? 

கவள: வள்ளலார்‌ கண்ட ஒருமைப்பாடு 

31. மா பொ சிவஞானத்திற்கு தமிழரசு எங்கு சிலை அமைந்துள்ளது? 

தா: திருத்தணியிலும்‌, சென்னை தியாகராய நகரிலும்‌ 

32. ஏர்‌ புதிதா ? எனும்‌ கவிதையை இயற்றியவர்‌? 

Ane: கு.ப.ராஜகோபாலன்‌ 

33. பொன்னேர்‌ பூட்டுதல்‌ எந்த திங்களில்‌ நடத்தப்படும்‌? 

தாகு": சித்திரைத்‌ திங்கள்‌ 

34. "ஏர்‌ புதிதா?" எனும்‌ கவிதை எந்த நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளது ? 

நாக": கு.ப.ரா.படைப்புகள்‌ 

35. கு பராஜகோபாலன்‌ எங்கு எப்போது பிறந்தார்‌ ? 

மாகு": கும்பகோணம்‌ 1902 


36. கு பராஜகோபாலன்‌ எந்த இதழ்களின்‌ ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார்‌? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 6 


அத மில்‌. வேசு-கரித.ம்‌ 4 2 
ஏ. 


தாகு: தமிழ்நாடு ,பாரதமணி பாரததேவி, கிராம ஊழியன்‌ 


37. கு பராஜகோபாலனின்‌ படைப்புகள்‌ என்ன நூலாக தொகுக்கப்பட்டூள்ளன? 
கா: அகலிகை, ஆத்ம சிந்தனை 

38. "இந்தி ரன்முதற்‌ திசபாலர்‌ எண்‌ மரும்‌ஒரு வடிவாகி வந்தபடி யென நின்று 
மனுவாணை தனி நடாத்திய" இம்மெய்க்கீர்த்தி யாரைப்‌ பற்றியது? 

கவள: இரண்டாம்‌ ராஜராஜ சோழன்‌ 

39. இரண்டாம்‌ ராஜராஜ சோழனுக்கு வழங்கப்படும்‌ வேறு பெயர்கள்‌ என்னென்ன ? 
வள: கோப்பரகேசரி ,திருபுவனச்‌ சக்கரவர்த்தி 

40. இரண்டாம்‌ ராஜராஜ சோழனுடைய மெய்க்கீர்த்திகள்‌ எத்தனை ? 

காள: இரண்டு 

41. "சிறுகுறங் கைவினைப்‌ பிறர்வினை யாளரோடூ மறுஇன்றி விளங்கும்‌ 
மருவூர்ப்‌ பாக்கமும்‌" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌ எது? 

காவா: இந்திரவிழா ஊரெடுத்த காதை , சிலப்பதிகாரம்‌ 

42. "சிந்தா மணியாம்‌ சிலப்பதிகாரம்‌ படைத்தான்‌ கந்தா மணிமேகலையும்‌ 
புனைந்தான்‌ ..." இவ்வரிகள்‌ இடம்பெற்ற நூல்‌ ? 

கவள: திருத்தணிகையுலா 

43. சிலப்பதிகாரத்தில்‌ வரும்‌ தமிழ்‌ நடைக்கு என்ன பெயர்‌? 

வள: உரைப்பாட்டு மடை 

44. இந்திர விழா ஊர்‌ எடுத்த காதை சிலப்பதிகாரத்தில்‌ எந்த கண்டத்தில்‌ உள்ளது? 
வள: புகார்க்காண்டம்‌ 

45. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்படும்‌ வேறு பெயர்கள்‌ என்னென்ன? 

தாகு: முத்தமிழ்‌ காப்பியம்‌ குடிமக்கள்‌ காப்பியம்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


ஷ்ஷ்‌ 0 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ ல்‌ 2 
ஏ. 


46. சிலப்பதிகாரத்தில்‌ உள்ள காண்டங்கள்‌ என்னென்ன ? 


தாஹா: 3, புகார்‌ காண்டம்‌, மதுரைக்‌ காண்டம்‌ ,வஞ்சிக்‌ காண்டம்‌ 

47. சிலப்பதிகாரம்‌ எத்தனை காதைகள்‌ உடையது? 

Answer: 30 காதைகள்‌ 

48. இரட்டை காப்பியங்கள்‌ என அழைக்கப்படும்‌ நூல்கள்‌ ? 

து: சிலப்பதிகாரம்‌ மணிமேகலை 

49. சிலப்பதிகாரத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 

மா: இளங்கோவடிகள்‌ 

50. இளங்கோவடிகள்‌ எந்த மரபைச்‌ சார்ந்தவர்‌ ? 

Answer: சேர மரபு 

51. மணிமேகலை ஆசிரியர்‌ யார்‌? 

கவள: சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 

52. கோவலன்‌ கண்ணகி கதையை கூறி அடிகள்‌ நீரே அருளுக என கூறியவர்‌ யார்‌? 
கவள: சீத்தலைச்சாத்தனார்‌ 

53. "நாட்டுதும்‌ யாம்‌ ஓர்‌ பாட்டுடைச்‌ செய்யுள்‌" எனக்‌ கூறியவர்‌ யார்‌? 
வள: இளங்கோவடிகள்‌ 

54. எம்‌ எஸ்‌ சுப்புலட்சுமி எந்த வகுப்பு வரை கல்வி பயின்றுள்ளார்‌ ? 
கவள: ஐந்தாம்‌ வகுப்பு 

55. எம்‌ எஸ்‌ சுப்புலட்சுமியின்‌ நடித்த திரைப்படம்‌ எது? 

Answer: மீரா 

56. 1947 இல்‌ காந்தியடிகளின்‌ பிறந்த நாளன்று எம்‌எஸ்‌ சுப்புலட்சுமியிடம்‌ காந்தி 
பாடும்படி கேட்டுக்‌ கொண்ட பாடல்‌ எது? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


PageO 0 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


Aner: ஹரி தும்‌ ஹரோ எனும்‌ மீரா பஜன்‌ 


57. எம்‌ எஸ்‌ சுப்புலட்சுமி எந்த ஆண்டு தாமரையணி விருது பெற்றார்‌? 
Answer: 1954 

58. எம்‌ எஸ்‌ சுப்புலட்சுமி எந்த ஆண்டு இங்கிலாந்தில்‌ பாடினார்‌? 

Answer: 1963 

59. எம்‌.எஸ்‌.சுப்புலட்சுமி எந்த ஆண்டு ஐ.நா அவையில்‌ பாடினார்‌ ? 

Answer: 1966 

60. எந்த ஆண்டில்‌ எம்‌.எஸ்‌ சுப்புலட்சுமிக்கு மகசேசே விருது கிடைத்தது? 
Answer: 1974 


61. மகசேசே விருது பெற்ற முதல்‌ இசை கலைஞர்‌ யார்‌? 

Aner: எம்‌ எஸ்‌ சுப்புலட்சுமி 

62. ராஜம்‌ கிருஷ்ணனின்‌ எந்த நூல்‌ சாகித்ய அகாடமி விருது பெற்றது ? 

Aner: வேருக்கு நீர்‌ 

63. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல்‌ பெண்‌ எழுத்தாளர்‌ யார்‌? 

Answer: ராஜம்கிருஷ்ணன்‌ 

64. ராஜம்‌ கிருஷ்ணன்‌ எழுதிய நூல்கள்‌ என்னென்ன? 

கவள: பாஞ்சாலி சபதம்‌ பாடிய பாரதி, கரிப்பு மணிகள்‌, குறிஞ்சித்தேன்‌, 
அலைவாய்க்‌ கரையில்‌, சேற்றில்‌ மனிதர்கள்‌, வேருக்கு நீர்‌, கூட்டுக்‌ குஞ்சுகள்‌, 
மண்ணகத்து பூந்துளிகள்‌ 

65. கிருஷ்ணம்மாள்‌ ஜெகநாதன்‌ பெற்ற விருதுகள்‌ என்னென்ன ? 

தா: தாமரைத்திரு விருது ஸ்வீடன்‌ அரசின்‌ வாழ்வுரிமை விருது ,சுவிட்சலாந்து 
அரசின்‌ காந்தி அமைதி விருது 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


PageO 1 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ க்‌ 2 
பீ. 


66. கிருஷ்ணம்மாள்‌ ஜெகநாதன்‌ என்ன இயக்கத்தைத்‌ தொடங்கி வேளாண்மை 


இல்லாத காலத்திலும்‌ உழவருக்கு வேறு பணிகள்‌ மூலம்‌ வருமானம்‌ வர ஏற்பாடு 
செய்துள்ளார்‌? 

see தாவ: உழுபவருக்கு நில உரிமை இயக்கம்‌ (200 for the tiller' freedom - LAFTI) 

67. வாஜ்பாய்‌ அவர்களின்‌ கைகளால்‌ பெண்‌ ஆற்றல்‌ விருது (ஸ்திரீ சக்தி 
பரஸ்கார்‌) வாங்கியவர்‌ யார்‌? 

து: சின்னப்பிள்ளை 

68. சின்ன பிள்ளை பெற்ற விருதுகள்‌ என்னென்ன? 

தாவா: தமிழக அரசின்‌ ஒளவை விருது ,தூர்தர்ஷனின்‌ பொதிகை விருது , 
தாமரைத்திரு விருது 

69. "ஏர்‌ பிடிக்கும்‌ கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம்‌" இவ்வரிகளை எழுதியவர்‌ 
யார்‌? 

கவள: கவி.கா.மு.ஷெரீப்‌ 

70. "கற்ற பெண்களை இந்த நாடு தன்‌ கண்ணில்‌ ஒற்றிக்‌ கொள்ளுமன்‌ போடு" 
இவரிகளை இயற்றியவர்‌ யார்‌? 

Awe: பாரதிதாசன்‌ 

71. என்‌ கதை எனும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌? 

கவள: நாமக்கல்‌ கவிஞர்‌ வெ இராமலிங்கனார்‌ 

72. நாற்காலிக்காரர்‌ எனும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌? 

தாவ: ந முத்துசாமி 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


PageO 2 


ட: இகவ வேக.கணிதம்‌ 4 ்‌! 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


இயல்‌ எட்டு; 


பெருவழி 


1. சங்க காலத்திற்குப்‌ பிந்தைய அற இலக்கியங்களின்‌ காலம்‌ எவ்வாறு 
அழைக்கப்படுகிறது? 

Aner: அறநெறிக்‌ காலம்‌ 

2. கவிதை வாழ்க்கையின்‌ திறனாய்வு எனக்‌ கூறுபவர்‌ யார்‌ திறனாய்வாளர்‌? 
Aner: ஆர்னால்டூ 

3. "இம்மை செய்தது மறுமைக்கு ஆம்‌ எனும்‌ அறவிலை வணிகன்‌ ஆய்‌அலன்‌" 
இவ்வரிகள்‌ இடம்பெற்ற நூல்‌? 

Answer: புறநானூறு 

4. "இம்மை செய்தது மறுமைக்கு ஆம்‌ எனும்‌ அறவிலை வணிகன்‌ ஆய்‌அலன்‌" 
இவ்வரிகளை இயற்றியவர்‌? 

கவள: முடமோசியார்‌ 

5. "நன்றும்‌ தீதும்‌ ஆய்தலும்‌ அன்பும்‌ அறனும்‌ காத்தலும்‌ அமைச்சர்‌ கடமை" எனக்‌ 
கூறும்‌ நூல்‌ எது? 

தாவா: மதுரைகாஞ்சி 

6. "செம்மை சான்ற காவிதி மாக்கள்‌" என்று அமைச்சர்களை போற்றுபவர்‌ யார்‌? 
Answer: மாங்குடி மருதனார்‌ 

7. "அறம்‌ அறக்‌ கண்ட நெறிமான்‌ அவையம்‌" எனக்‌ கூறும்‌ நூல்‌ எது ? 


கள: புறநானூறு 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


PageO 3 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


8. எங்கு இருந்த அற அவையம்‌ தனிச்சிறப்பு பெற்றது ? 


Answer: உறையூர்‌ 

9. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர்‌ செய்வது கூடாது எனக்‌ கூறுபவர்‌ 
யார்‌? 

Aner: ஆவூர்‌ மூலங்கிழார்‌ 

10. "எறியார்‌ எறிதல்‌ யாவணது எறிந்தார்‌ எதிர்‌ சென்று எறிதலும்‌ செல்லான்‌" 
இவ்வரிகள்‌ இடம்பெற்ற நூல்‌? 

Answer: புறநானூறு 

11. "செல்வத்தின்‌ பயனே ஈதல்‌" என குறிப்பிடும்‌ நூல்‌ எது? 

Answer: புறநானூறு 

12. "செல்வத்தின்‌ பயனே ஈதல்‌ துய்ப்பேம்‌ எனினே தப்புந பலவே "இவ்வரிகள்‌ 
இயற்றியவர்‌ யார்‌ ? 

Aer: மதுரை கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரனார்‌ 

13. எழுவரின்‌ கொடை பெருமை எந்த நூல்களில்‌ பதிவு செய்யப்பட்டூள்ளது? 
தாவ: சிறுபானாற்றுப்படை, பெருஞ்சித்திரனார்‌ பாடலிலும்‌ 

14. கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றனவை எவை ? 

தாவா: அரியன என்று கருதாது ,தயங்காது கொடுத்தலும்‌ ,ஈதலால்‌ வரும்‌ 
இழப்புக்கு வருந்தாமையும்‌, நாள்தோறும்‌ கொடுத்தலும்‌ 

15. வள்ளலின்‌ பொருள்‌ இரவலனின்‌ பொருள்‌, வள்ளலின்‌ வறுமை இரவலனின்‌ 
வறுமை எனக்‌ குறிப்பிடுபவர்‌ யார்‌? 

தாவா: பெரும்பதுமனார்‌ 

16. உலகமே வறுமையுற்றாலும்‌ கொடுப்பவன்‌ அதியன்‌ எனக்‌ கூறுபவர்‌ யார்‌? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


PageoO4 


கண்டிப்பா என்னால ஓ௮SS பண்ண முடியும்‌ 


பாணு: அவ்வையார்‌ 

17. இரவலர்‌ வராவிட்டாலும்‌ அவர்களை தேடி வரவழைத்தல்‌ ஆடுகோட்பாட்டுச்‌ 
சேரலாதன்‌ இயல்பு எனக்‌ கூறுபவர்‌ யார்‌? 

கவள: நச்செள்ளையார்‌ 

18. பேகன்‌ மறுமை நோக்கி கொடுக்காதவன்‌ என கூறுபவர்‌ யார்‌? 

Answer: பரணர்‌ 

19. தன்னை நாடி வந்த பரிசிலன்‌ பொருள்‌ பெறாமல்‌ திரும்புவது தன்‌ நாட்டை 
இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம்‌ என குமணன்‌ வருந்துவதாக எந்த புலவர்‌ 
குறிப்பிட்டூள்ளார்‌? 

Aner: பெருந்தலைச்‌ சாத்தனார்‌ 

20. எல்லாவற்றையும்‌ கொடுப்பவன்‌ என்று மலையமான்‌ திருமுடிக்காரியை 
பாராட்டியவர்‌ யார்‌? 

Answer: கபிலர்‌ 

21. இரப்பாரோர்க்கு ஈயாது வாழ்தலைவிட உயிரை விட்டு விடுதல்‌ மேலானது 
எனக்‌ கூறும்‌ நூல்‌ எது? 

கவள: கலித்தொகை 

22. தான்‌ பெற்றதை பிறருக்கு வழங்கும்‌ பெருஞ்சித்திரனாரின்‌ பேருள்ளம்‌ எந்த 
நூலில்‌ புலப்படுத்தப்பட்டிருக்கிறது ? 

Answer: புறநானூறு 

23. உதவி செய்தலை உதவியாண்மை என குறிப்பிடுபவர்‌ யார்‌? 


காவா: ஈழத்துப்‌ பூதன்‌ தேவனார்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


ற்‌ மினல்‌. வேக. கணிதம்‌ ல்‌ உ 


PageO 5 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ க்‌ 2 
ஏ. 


24. "பிறர்‌ நோயும்‌ தம்‌ நோய்‌ போல்‌ போற்றி அறன்‌ அறிதல்‌ சான்றோர்க்கு எல்லாம்‌ 


கடன்‌ " இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 

கவள: கலித்தொகை 

25. பிறர்‌ துன்பத்தையும்‌ தன்‌ துன்பமாக கருதி உதவுதல்‌ பற்றி குறிப்பிடுபவர்‌ யார்‌? 
தாவா: நல்லந்துவனார்‌ 

26. "உண்மையான செல்வம்‌ என்பது பிறர்‌ துன்பம்‌ தீர்ப்பது தான்‌" என கூறுபவர்‌ 
யார்‌? 

கவள: நல்வேட்டனார்‌ 

27. "சான்றோர்‌ செல்வம்‌ என்பது சேர்ந்தோர்‌ புன்கண்‌:.." இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற 
நூல்‌ எது? 

Answer: நற்றிணை 

28. உறவினர்‌ கெட வாழ்பவனின்‌ பொலிவு அழியும்‌ என கூறுபவர்‌ யார்‌ ? 

கவள: பெருங்கடுங்கோ 

29. "நிறைவடைகிறவனே செல்வன்‌" என கூறுவது எது? 

கவள: சீன நாட்டு தாவோயியம்‌ 

30. "பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும்‌ நூல்‌ எது? 

Answer: நற்றிணை 

31. போதிதர்மர்‌ எந்த மாநகரத்தின்‌ சிற்றரசர்‌? 

Answer: காஞ்சி 

32. போதிதர்மர்‌ எந்த ஆண்டு சீனாவுக்குச்‌ சென்றார்‌ ? 

தாஹ: கி.பி. ஆறாம்‌ நூற்றாண்டு தொடக்கம்‌ 

33. ஞானம்‌ எனும்‌ கவிதை எந்த நூலில்‌ இடம்பெற்றுள்ளது? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


PageO 6 


அதை மின்னல்‌. வேக-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


வாஸ: கோடை வயல்‌ 


34. கோடை வயல்‌ எனும்‌ நூலை இயற்றியவர்‌ யார்‌? 

தாஹா: தி. சொ. வேணுகோபாலன்‌ 

35. தி.சொ. வேணுகோபாலனின்‌ மற்றும்‌ ஒரு கவிதை தொகுப்பு எது? 
கவள: மீட்சி விண்ணப்பம்‌ 

36. "இவைசரி யென்றால்‌ இயம்புவதென்‌ தொழில்‌ இவைதவ றாயின்‌ எதிர்ப்பதென்‌ 
வேலை இவ்வரிகளை இயற்றியவர்‌? 

கவள: கவிஞர்‌ கண்ணதாசன்‌ 

37. "மாற்றம்‌ எனது மானிடத்‌ தத்துவம்‌" என கூறியவர்‌? 

கவள: கவிஞர்‌ கண்ணதாசன்‌ 

38. கண்ணதாசனின்‌ இயற்பெயர்‌ என்ன ? 

Aner: முத்தையா 

39. கண்ணதாசன்‌ எங்கு பிறந்தார்‌ ? 

தாள: சிவகங்கை மாவட்டம்‌ ,சிறுகூடல்பட்டி 

40. கண்ணதாசனின்‌ பெற்றோர்‌ பெயர்‌ என்ன? 

து: சாத்தப்பன்‌ -விசாலாட்சி 

41. எந்த ஆண்டு திரைப்பட பாடலாசிரியர்‌ ஆனார்‌ கவிஞர்‌ கண்ணதாசன்‌? 
Answer: 1949, கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி 

42. கவிஞர்‌ கண்ணதாசனின்‌ எந்த நூல்‌ சாகித்ய அகாடமி விருது பெற்றது ? 
கவள: சேரமான்‌ காதலி 

43. "நதியின்‌ பிழையன்று நறும்புனலின்மை அன்றே" இவ்வரிகளை எழுதியவர்‌? 
Answer: கம்பன்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


PageO 7 


ஆ மில. வேசு-கரி]க.ம்‌ க்‌ 2 
ஏ. 


44. நாளுக்கு ஒருமுறை மலருவது எது? 


Answer: சண்பகம்‌ 


45. ஆண்டுக்கு ஒருமுறை மலருவது எது? 

Aner: பிரம்மகமலம்‌ 

46. 12 ஆண்டுக்கு ஒருமுறை மலருவது எது? 

நாணா: குறிஞ்சி 

47. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டூமே மலருவது எது? 

Answer: மூங்கில்‌ 

48. "கூர்வேல்‌ குவைஇய மொய்ம்பின்‌ தேர்வண்‌ பாரிதண்‌ பறம்பு நாடே " 
இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 

Answer: புறநானூறு 

49. "கூர்வேல்‌ குவைஇய மொய்ம்பின்‌ தேர்வண்‌ பாரிதண்‌ பறம்பு நாடே " 
இவ்வரிகளில்‌ இடம்‌ பெறும்‌ ஊர்‌ எது? 

தாவா: சிவகங்கை மாவட்டத்தின்‌ பிரான்மலை அல்லது பரம்புமலை 

50. "மரம்‌ தேடிய கலைப்பு மின்கம்பியில்‌ இளைப்பாறும்‌ குருவி' இவ்வரிகளை 
இயற்றியவர்‌? 

Answer: நாணற்காடன்‌ 

51. "விற்பனையில்‌ காற்று பொட்டலம்‌ சிக்கனமாய்‌ மூச்சு விடவும்‌:.." 
இவ்வரிகளை இயற்றியவர்‌ ? 

தாஹ: புதுவைத்‌ தமிழ்நெஞ்சன்‌ 

52. "கோடையிலே இளைப்பாற்றிக்‌ கொள்ளும்‌ வகை கிடைத்த குளிர்‌ தருவே தரு 
நிழலே நிழல்‌ கனிந்த கனியே" இவ்வரிகளை இயற்றியவர்‌ யார்‌? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


PageO 6 


ன்‌ இ வேக. கணிதம்‌ கிரக ௨ 
J 


Ae: வள்ளலார்‌ 


53. அறமும்‌ அரசியலும்‌ என்ற நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ ? 
கவள: மு.வரதராசனார்‌ 

54. அபி கவிதைகள்‌ என்னும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ ? 
Answer: அபி 

55. எண்ணங்கள்‌ என்னும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ ? 


Answer: எம்‌.எஸ்‌.உதயமூர்த்தி 


அன்பின்‌ மொழி 


1. எழுத்தாளர்‌ ஜெயகாந்தனின்‌ காலம்‌ என்ன ? 
Answer: 24.04.1934-08.04.2015 


2. ஜெயகாந்தன்‌ பெற்ற விருதுகள்‌ என்னென்ன? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, www.minnalvegakanitham.in 


PageO 9 


அத மில்‌. வேக. கரிதும்‌ க்‌ 2 
ஏ. 


தாஹா: குடியரசுத்‌ தலைவர்‌ விருது, சாகித்திய அகடமி விருது, சோவியத்து நாட்டு 


விருது, ஞானப்ட விருது 

3. ஜெயகாந்தன்‌ எதற்காக குடியரசுத்‌ தலைவர்‌ விருது பெற்றார்‌? 

வள: உன்னைப்போல்‌ ஒருவன்‌ திரைப்படத்திற்காக 

4. ஜெயகாந்தன்‌ சாகித்ய அக்கடமி விருது எதற்காக பெற்றார்‌? 

தா: சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌ புதினத்துக்காக 

5. ஜெயகாந்தன்‌ சோவியத்‌ நாட்டு விருது எதற்காக பெற்றார்‌? 

தாவா: இமயத்துக்கு அப்பால்‌ எனும்‌ நூலிற்காக 

6. ஜெயகாந்தன்‌ எழுதிய சிறுகதை தொகுப்புகள்‌ என்னென்ன? 

தாக": குருபீடம்‌, யுகசந்தி ,ஒரு பிடி சோறு , உண்மை சுடும்‌, இனிப்பும்‌ 
கரிப்பும்‌,தேவன்‌ வருவாரா ,புதியவார்ப்புகள்‌ 

7. ஜெயகாந்தன்‌ எழுதிய குறும்‌ புதினங்கள்‌ என்னென்ன? 

கவள: பிரளயம்‌ , கைவிலங்கு , ரிஷிமூலம்‌ , பிரம்ம உபதேசம்‌ யாருக்காக 
அழுதான்‌? ,கருணையினால்‌ அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு 

8. ஜெயகாந்தன்‌ எழுதிய புதினங்கள்‌ என்னென்ன? 

கவள: பாரீசுக்கு போ ,சுந்தரகாண்டம்‌ , உன்னை போல்‌ ஒருவன்‌, கங்கை எங்கே 
போகிறாள்‌, ஒரு நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌, இன்னும்‌ ஒரு பெண்ணின்‌ கதை, 
ஒரு மனிதன்‌ ஒரு வீடு ஒரு உலகம்‌ 

9. ஜெயகாந்தனின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ என்னென்ன ? 

தாகு: வாழ்விக்க வந்த காந்தி (பிரெஞ்சு மொழியில்‌ வந்த காந்தி வாழ்க்கை 
வரலாற்றின்‌ தமிழாக்கம்‌), ஒரு கதாசிரியரின்‌ கதை ( முன்ஷி பிரேம்சந்தின்‌ 
வாழ்க்கை வரலாறு) 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


Page / (0 


அதை மின்னல்‌. வேக-கித.ம்‌ ல க்‌ 
பீ. 


10. ஜெயகாந்தனின்‌ எந்த படைப்புகள்‌ திரைப்படம்‌ ஆகியுள்ளன? 


கவள: சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌, ஒரு நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌, 
ஊருக்கு நூறு பேர்‌, உன்னைப்‌ போல்‌ ஒருவன்‌, யாருக்காக அழுதான்‌ 
11. சிறுகதை மன்னன்‌ என அழைக்கப்படுபவர்‌ யார்‌? 

காவ: ஜெயகாந்தன்‌ 

12. சித்தாளு எனும்‌ கவிதையை எழுதியவர்‌ யார்‌? 

Ane: நாகூர்‌ ரூமி 

13. நாகூர்‌ ரூமியின்‌ இயற்பெயர்‌ என்ன? 

Aner: முகமது ரஃபி 

14. நாகூர்‌ ரூமி எங்கு பிறந்தார்‌ ? 

கவள: தஞ்சை மாவட்டம்‌ 

15. நாகூர்‌ ரூமி எந்த இதழில்‌ எழுதத்‌ தொடங்கினார்‌ ? 

Answer: கணையாழி 

16. இதுவரை நாகூர்‌ ரூமியின்‌ வெளிவந்துள்ள கவிதைத்‌ தொகுதிகள்‌ 
என்னென்ன? 

தாவா: நதியின்‌ கால்கள்‌ ,ஏழாவது சுவை சொல்லாத சொல்‌ 

17. நாகூர்‌ ரூமி படைத்த நாவலின்‌ பெயர்‌ என்ன? 

தாகு: கப்பலுக்கு போன மச்சான்‌ 

18. கிறிஸ்துவின்‌ வருகையை அறிவித்த முன்னோடி யார்‌? 

தாகு": திருமுழுக்கு யோவான்‌ அல்லது அருளப்பன்‌ 

19. வீரமாமுனிவர்‌ தன்‌ காப்பியத்தில்‌ திருமுழுக்கு யோவான்‌ அவர்களுக்கு என்ன 
பெயரிட்டுள்ளார்‌ ? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


Page / 1 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
ஏ. 


Answer: கருணையன்‌ 


20. கருணையனின்‌ தாயார்‌ பெயர்‌ என்ன? 

கவள: எலிசபெத்‌ அம்மையார்‌ 

21. "உய்முறை அறியேன்‌; ஒர்ந்த உணர்வினொத்து உறுப்பும்‌ இல்லா மெய்முறை 
அறியேன்‌" இவ்வரிகள்‌ இடம்‌ பெற்ற நூல்‌? 

Aner: தேம்பாவணி 

22. விரமாமுனிவர்‌ திருச்சியை ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து 
உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில்‌ உருது மொழியை 
கற்றுக்கொண்டார்‌? 

கு": சந்தாசாகிப்‌ 

23. சந்தாசாகிப்‌ வீரமாமுனிவருக்கு என்ன பட்டம்‌ அளித்தார்‌? 

Answer: 

24. இஸ்மத்‌ சன்னியாசி என்ற பாரச்கச்‌ சொல்லுக்கு என்ன பொருள்‌? 

தா: தூய துறவி 

25. தேம்பாவணி என்பதன்‌ பொருள்‌ என்ன? 

தாவா: வாடாத மாலை என்றும்‌ , தேன்‌ போன்ற இனிய பாடல்களின்‌ தொகுப்பு 
என்றும்‌ பொருள்‌ கொள்ளப்படுகிறது. 

26. தேம்பாவணியின்‌ பாட்டுடைத்‌ தலைவன்‌ யார்‌ ? 

தாவள:கிறிஸ்துவின்‌ வளர்ப்புத்‌ தந்தையாகிய சூசையப்பர்‌ என்னும்‌ யோசேப்‌ 
(வளன்‌) 

27. தேம்பாவணி எத்தனை காண்டங்களையும்‌ படலங்களையும்‌ கொண்டது? 


தாவா: மூன்று காண்டங்கள்‌ ,36 படலங்கள்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, lww.minnalvegakanitham.in 


Page / 2 


அதை மினல்‌. வேச-கித.ம்‌ ல க்‌ 
பீ. 


28. தேம்பாவணி எத்தனை பாடல்களைக்‌ கொண்டுள்ளது? 


Answer: 3615 பாடல்கள்‌ 

29. தேம்பாவணி எந்த காலகட்டத்தில்‌ படைக்கப்பட்டது ? 

தாவா: பதினேழாம்‌ நூற்றாண்டு 

30. வீரமாமுனிவரின்‌ இயற்பெயர்‌ என்ன? 

வள: கான்ஸ்டன்டைன்‌ ஜோசப்‌ பெஸ்கி 

31. தமிழின்‌ முதல்‌ அகராதி எது? 

தாவா: சதுரகராதி 

32. வீரமாமுனிவர்‌ இயற்றிய நூல்கள்‌ என்னென்ன? 

தாவா: சதுரகராதி, தொன்னூல்‌ விளக்கம்‌, சிற்றிலக்கியங்கள்‌ , உரைநடை 
நூல்கள்‌, பரமார்த்த குரு கதைகள்‌, மொழிபெயர்ப்பு நூல்கள்‌ 

33. ஒருவன்‌ இருக்கிறான்‌ எனும்‌ சிறுகதையை எழுதியவர்‌ ? 

தாவா: கு.அழகிரிசாமி 

34. "ஆலங்கானத்து அஞ்சுவர இறுத்து அரசு பட அமர்‌ உழக்கி" இவ்வரிகள்‌ இடம்‌ 
பெற்ற நூல்‌? 

Aner: மதுரைக்காஞ்சி 

35. "ஆலங்கானத்து அஞ்சுவர இறுத்து அரசு பட அமர்‌ உழக்கி" இவ்வரிகளில்‌ 
இடம்பெற்றுள்ள ஊர்‌ எது? 

காவ: திருவாரூர்‌ மாவட்டத்தின்‌ ஆலங்கானம்‌ 

36. ஒருவன்‌ இருக்கிறான்‌ என்னும்‌ கதை எந்த தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ளது? 
தாவ: கு.அழகிரிசாமியின்‌ சிறுகதைகள்‌ 

37. கரிசல்‌ எழுத்தாளர்கள்‌ வரிசையில்‌ மூத்தவர்‌ என அழைக்கப்படுபவர்‌? 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


Page / 3 


அத மில்‌. வேக. கணிதம்‌ & a 
ஏ. 


தா: கு.அழகிரிசாமி 


38. சேரர்களின்‌ பட்டப்‌ பெயர்கள்‌ என்னென்ன? 

வள: கொல்லி வெற்பன்‌ , மலையமான்‌ 

39. சேரர்களில்‌ எந்த மலையை வென்றவர்கள்‌ கொல்லி வெற்பன்‌ என 
பட்டப்பெயர்கள்‌ கட்டிக்கொண்டனர்‌? 

கவள: கொல்லிமலை 

40. சேரர்களில்‌ பிற மலையை வென்றவர்கள்‌ என்ன பட்டம்‌ சூட்டிக்‌ கொண்டனர்‌? 
Answer: மலையமான்‌ 

41. யானை சவாரி எனும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ ? 

Answer: பாவண்ணன்‌ 

42. கல்மரம்‌ என்ற நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 

கவள: திலகவதி 

43. அற்றைத்திங்கள்‌ அவ்வெண்ணிலவில்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 


Aner: முருகேசபாண்டியன்‌ 


TNPSC Coaching Centre போகாமல்‌ வீட்டில்‌ முயற்சி செய்யும்‌ My Brother, Sister மட்டும்‌ 
இந்த ஆண்டு 2020 -2021 நான்‌ J0B போகணும்‌, Www.minnalvegakanitham.in 


02207 4 


